திருவாளர்‌, திருநெல்வேலி 
தொண்டைமான்‌ முத்தையா 


அவர்களின்‌ நினைவு மலர்‌ 


(965. 


அவர்கள்‌ குமாரன்‌, 
1), M. பாஸ்கரத்‌ தோண்டைமான்‌, 8. 4: 
பதிப்பித்தது 


Ts 
ள்‌ 4 
1 
க 
்‌ 1 
\ த்‌ ( 
வதிய 4 
ட்ட ச்‌ ்‌ ௫ 


தோண்டைமான்‌ 5. B. முத்தையா 
௪ திருநேல்வேலி -- 
[ 1879 — 1986 ] 


உ. ட 
பொருளடக்கம்‌ 


_———— 


பக்கம்‌ 
முன்னுரை x 
முகவுரை vii 


இருவாளர்‌ ராவ்‌ சாஜெப்‌ 3. 1. சுப்பிரமணிய 
முதலியாரவர்கள்‌, 6. 1. 3. C., Retd. Dy. 
Supt., 0. V. Dept., வெள்ளகால்‌. 


A reminiscence and appreciation ix 
By T.B. Krishnaswami 1980.) M. A., B. Ls 
Principal, Ceded Districts College, 
Anantapur. 
My reminiscences of Mr. Tondaman 
Muthiah xiii 
By Alexander Gnanamuttu Esq., M: A. 
Principal, M. ற. T. Hindu College, 
Tinnevelly. 
என்‌ தந்தையாரைப்பற்றிய நினைவுகள்‌ XV 
Manana Malai (Prose Poems in English) 
i. Am T apart? 3 
ii. Fear not, my child! வடக 
iii. The Mighty Lord ப] 
iv. My clock is dead ! 6 
v. Wedded, when young ர்‌ 
vi. Glory be to Thee, my Lord! 8 


vii. How thou and from where? க 9 
viii. Let me try 10 
ix. The Magic Shepherd a 


x. Love Divine «14 


7. தமிழ்ப்‌ பாக்கள்‌ 
1. மெய்க்கர்த்தி 
11. எக்காளம்‌ 
111. ராஜா சாம்‌ மோசனர்‌ வாழ்த்து 
ட. இரங்கற்‌ பாக்கள்‌ 
ஏ. இயாகேசர்‌ காதல்‌ 
vi. நெல்லை நாயகர்‌ குதம்‌ 
vii. அருட்‌ கடன்‌ விண்ணப்பம்‌ 
vii. ஆட்கொண்ட பதிகம்‌ 
1X. தணிநிலைக்‌ கவிகள்‌ 
3. பகவ த்தை அகவல்‌ 
௬1 பிரம முச்தம்‌ 
8. தமிழ்‌ வசனம்‌ 
i. தியானச்‌ சிந்தனைகள்‌ 
ந்‌. இர்‌இயச்‌ சிற்பம்‌ 


ND = 
OH 


மம யம்‌ 8 ம 
ல்‌ 


[மன] 


முப்‌ 
1 


டூ: அறை 


மதிப்புரை 


பிர்மரீீ மகாமகோபாத்யாய தாக்ஷீணாத்ப கலாரிதி 
டாக்டர்‌ 
உ. வே. சாமிநாதையர்‌ அவர்கள்‌ 


ஸ்ரீமான்‌ தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌ 
அவர்கள்‌, தம்முடைய தந்‌தையாசாகய ஸ்ரீ தோண்டைமான்‌ 
முத்தையா அவர்களுடைய நினைவு மலராக வெளியிட்டுள்ள 
புத்தகத்தில்‌ சில பகுதிகளைப்‌ படித்துப்‌ .பார்த்தேன்‌. 
முத்தையா அவர்கள்‌ ஓவியவல்லுகராக இருக்‌ தனசென்பதை 
அவர்‌ ஈண்பர்களும்‌ பிறரும்‌ நன்கறிவர்‌. இந்த மலரீனால்‌ 
அவர்‌ காவியத்திலும்‌ வல்லநரென்பத தெரியவரும்‌. 
மான்‌ பாஸ்கரத்‌ தோண்டைமானவர்கள்‌ தம்‌ தந்தையா 
ரியற்றிய ஆங்லைப்‌ பாக்கள்‌ சிலவற்றையும்‌, தமிழ்ச்‌ செய்‌ 
யுட்களில்‌ சிலவற்றையும்‌, கட்டுரைகள்‌ சிலவற்றையும்‌ 
தொகுத்து இதில்‌ வெளியிட்டி.ருக்கன்றனர்‌. முத்தையா 
அவர்களுடைய உடலைக்‌ காணமுடியாவிடினும்‌ அவரத 
உள்ளத்தை இம்மலர்‌ ஒருவாறு காணும்படி: செய்கின்ற த. 
இதிலுள்ள தமிழ்ப்‌ பகுதியால்‌ முத்தையா அவர்கள தூ 
உள்ள செடழ்ச்சியும்‌, தெய்வ பக்தியும்‌, ஈம்‌ நாட்டிற்‌ 
இத்திரக்கலை உயர்வடைய வேண்டுமென்று அவருக்கிருந்த 
ஆர்வமும்‌ தமிழன்பும்‌ வெளிப்படுனெறன. 


தியாக்ராஜ விலாசம்‌, 
இருவேட்டீசுரன்பேட்டை,; 


சென்னை. 
2887. வே. சாமிகாதையர்‌. 


இங்கனம்‌, 


- 


முன்னரை 


என்‌ தந்தையார்‌, தோண்டைமான்‌ முத்தையா அவர்‌ 
கள்‌, சென்ற 1930-ம்‌ வருடம்‌, ஜூன்‌ மாதம்‌, 26-ம்‌ தெய்தி 
இறைவன்‌ திருவடி நீழல்‌ அத அவர்கள்‌ தம்‌ 
வாழ்காளில்‌ எழுதியும, பேசியும்‌ உள்ள விஷயங்களைத்‌ 
தொகுத்து அவர்களது ஞாபகார்த்தமாக, ஒரு று புத்த 
கம்‌ வெளியிடுவதே, அவர்களது வருஷாப்தீக தினத்தை 
நல்லதொரு முறையில்‌ கொண்டாடுவதாகும்‌ என்று நினை த. 


இர்‌ நினைவு மலரைப்‌ பதிப்பித்தேன்‌. 


அவர்கள்‌ எழுதியுள்ள பாக்களும்‌, வசனங்களும்‌ பல 
வுளவேனும்‌, விரிவஞ்சி அவற்றுள்‌ சில பகுதிகளே இர்‌ 
நினைவு மலரில்‌ சேர்ச்கப்பட்டிருக்கன்றன. இவை என்‌ 
தந்தையார து சமயச்‌ கொள்கை, உலதிய லறிவு, இலக்கியச்‌ 
சுவை முதலியவற்றை எடுத்துக்‌ காட்டும்‌ தன்மையன. 


என அ வேண்டுகோளுக்ணெம்‌கி, தமிழ்‌ முகவுரை 


1] அளித்த திரு. ரரவ்சாஹெப்‌ V. 1. சுப்பிரமணிய முதலியார்‌ 


*, அவர்களுக்கும்‌, அர்‌ தத்தம்‌ நினைவுகளை எழுதி 


# உதவிய நண்பர்‌ இரு, 11, 13, இருஷ்ணசாமி முதலியார்‌ 


அவர்களுக்கும்‌, நவாப்‌ இரு. அலெக்சாண்டர்‌ ஞான 


முத்து அவர்களுக்கும்‌ நன்றிசெலுக்தும்‌ கடப்பாடு மிக்‌ 


குடையேன்‌. இக்‌ நினைவுமலர்‌ வெளியிடும்படி ஊக்கும்‌, 
பதிப்பித்தலில்‌ புரூபுகள்‌ திருத்தியும்‌ உதவிய நண்பர்‌ திரு 
வித்வான்‌, 1, 14, அருணாசலக்‌ கவுண்டர்‌ அவர்களுக்கும்‌, 
தரு, . ௩. M. சுந்தரம்‌ அவர்களுக்கும்‌ என்‌ நன்றி உரிய 


A | தாகும்‌, இம்‌ நினைவுமலரை விரைவாகவும்‌, ௮ அழகாகவும்‌ 


'அச்சியற்றிக்கொடுத்த என்‌ ஈண்பரான ஹிலால்‌. பிரஸ்‌ 
அதிபர்‌ அவர்களுக்கு என்‌ மனமார்ந்த வந்தனம்‌ உரிய 


தாகும்‌, 


சத்திராலையம்‌, 
 இருரெல்வேலி, தோ, மு, பாஸ்கரன்‌. 


5 147-87 


முகவுரை 


திருவாளர்‌ 7. B. முத்தையாத்‌ தோண்டைமான்‌ அவர்‌ 
களை, அவர்கள்‌ இறைவனடி. சேர்தற்குமுன்‌ இருபது வருட 
காலமாக அறிந்‌ இருக்கின்‌ றேன்‌, அவர்களுடன்‌, கான்‌ ௮ள 
வளாவ நேர்ந்த ௮மையங்களில்‌, அவர்கள ஐ சிறந்த இயற்கை 
யதிவையும்‌, பரந்த கல்வி கேள்வி யறிவையும்‌ தெரிந்து 
ம௫ழ்ந்திருக்கன்‌ றேன்‌, 


அவர்கள்‌ தமிழ்க்‌ சுவி ஈயமறிந்த ஒரு ஈல்ல குடும்பத்‌ 
இல்‌ பிறந்தவர்கள்‌. இளமையிலேயே ஆங்லே நூல்கள்‌, 
தமிழ்‌ நூல்கள்‌ பயிலுவதிலும்‌, கவிக ஸியற்றுவதிலும்‌ ஊக்‌ 
கம்‌ காட்டினவர்கள்‌. அவர்களது செய்யுள்‌ நடை, தட்டுத்‌ 
தடையில்லாத செல்லும்‌ ஆற்றொழுக்குப்‌ போன்‌ நிருக்கன்‌ 
றது: அநேகமாக, இராமலிங்க சுவாமிகளது அருட்பாக்‌ 
களின்‌ செம்பாகமான முறையைப்பின்பற்றி அவர்கள்‌ பாடிய 
தமிழ்ப்‌ பாட்டுக்களெல்லாம்‌ இருக்கக்‌ காண்கின்றோம்‌. சமய 
ஆராய்ச்சித்‌ அறையில்‌ மிகவும்‌ ஈடுபட்ட அவர்கள்‌, அவ்வப்‌ 
பொழுஅ தம்‌ உள்ளத்‌ தெழுந்த கருத்துக்களைக்‌ கவி ரூபமாக 
அமைத்து வைத்‌திருக்கின்றார்கள்‌. அவர்களை உலகம்‌, ஒரு 
இத்திரிகர்‌ அல்லத புகைப்படம்‌ பிடிப்பவர்‌ என்றுதான்‌ 
அறியும்‌. அனால்‌, அவர்கள்‌ எழுதியிருக்கும்‌ கவிமலர்களா 
லும்‌, வசனப்‌ பூங்கொத்துக்களாலும்‌, தமிழ்த்‌ தாய்க்குத்‌ 
தம்மாலியன்‌ றதொரு கொண்டுபுறிந்திருக்கிறார்கள்‌. எளிய 
நடையையே பெரிதும்‌ போற்றும்‌ இக்காலத்தில்‌ அவர்கள அ 
கவிகள்‌ கற்றோர்க்கு இனிய விருந்தாயிருக்குமென்‌ றெண்ணு 
இன்‌. 


viii 

அவர்கள்‌ குமாரர்‌, எனஅ கண்பர்‌, திருவாளர்‌ 115 10 
பாஸ்கரத்‌ தோண்டைமானவர்கள்‌, 3. &., தமது அருமைத்‌ 
தந்தையார்‌ இயற்றிய ஆங்லெப்‌ பாடல்‌, தமிழ்ப்‌ பாடல்களி 
இம்‌, தமிழ்க்‌ கட்டுரைகளிலும்‌ சிலவற்றைத்‌ தேர்ந்தெடுத்‌ 
அப்‌ பதிப்பித்து, அவைகளுக்கு முன்னுரையாக “என்‌ 
தந்தையாரைப்பற்றிய நினைவுகள்‌?” என்ற தலைப்பின்கீழ்‌, 
அவர்கள்‌ வரலாற்றை மிகவும்‌ இயற்கையாகவும்‌, இனிமை 
யாகவும்‌ எழுதியிருக்‌ன்றார்கள்‌. இந்தப்‌ பாடல்கள்‌, கட்‌ 
டுரைகளையும்‌ வரலாற்றையும்‌ படிப்பது, இனிமையாகப்‌ 
பொழுது போச்குவதாக இருப்பதோடு, ஆழ்ந்த தெய்வ 
பக்தி, சர்வ சமய சமரச பாவனை, குல முன்னேற்றம்‌, சனாச்‌ 
சாரச்‌ ர்திருத்தமென்ற நற்காரியங்களில்‌ சிந்தனையைச்‌ 
செலுத்தச்செய்யும்‌ ச றந்த பயனுடையதாயு மிருக்குமென்று 


ல்‌ வே. ப, சுட்பிரமணிய முதலியார்‌. 


அட REMINISCENCE 


அ அமக! 


APPRECIATION 


BrRAHMA MUTHIAH 'TONDAMAN, Photographic 
artist, artist in words and colours, and art instructor 
at the Hindu College, Tinnevelly, was one of those, 
who chose to slip through life unnoticed, doing 
all the good they could. Naturally the world at 
large knew little of him and only a few friends and 
art-disciples cherish the memory of his kindness and 
goodness. Were every man in the world to have a 
biography, the world of books would be choked up, 
even as a crowded churchyard, where men have 
much ado to pick their way because of tomb-stones. 
Yet, is each individual life sacred and fain would 
leave its little mark on the spot of earth it once 
inhabited. 


I am not attempting a biography. That would 
require much closer association with the subject, 
than was possible in our very divergent courses of 
life and though I knew Mr. Tondaman for well over 
25 years,—mortalis aevd spatium grande—I knew 
him very intimately for only five years, the period 
of my stay at Tinnevelly as a practising member of 
the Bar. Mr. Tondaman came into camp with me 
occasionally and otherwise, we contrived to meet 
very often in our daily walks and drives. 


Xx 


On these occasions, I had the benefit of the 
larger experience of the senior man, a timely warning 
against close association with such and such an 
undesirable person, a sympathetic discussion of 
social problems, a soul-stirring out-pour of thoughts 
and meditations. These, alas, set down in cold print 
like cut flowers lost the fragrance of fervent feeling 
and personal appeal, but recalled in the original set- 
ting had all the rapture of genuine inspiration. 

There is much in the receptivity of the hearer 
or the reader, that makes for power of literature 
independent of the intrinsic value of the expression 
and the experience. Only the highest are indepen- 
dent of time, ecstasy and environment. To this 
order of literature neither Tondaman nor the present 
writer can claim to have contributed. Written to 
please oneself, to please a friend, by recording the 
impression of the moment, these writings are bound 
to be pathetically ephemeral, but for the consoling 
fact that the situations recur and men everywhere 
are frightfully similar in their views and feelings. 
The filial gratitude of Mr. Bhaskar has sought to 
preserve and perpetuate these random thoughts and 
the reader will find in the following pages some 
glimpses of Mr. Tondaman’s mind, lightning-flashes 
that reveal the depths of his feelings. He was an 
carnest student of Tagore and all the poems in 
English — alas too few! — were written when the 
fresh discovered genius of our poet laureate shook 


xi 


all Europe from side toside. Mr. Tondaman found 
‘vent for his pent-up feelings and beat his music out 
in English and Tami, with the latter of which 
language he had more scholarly familiarity. 


To be onthe sands of the Tambraparani in 
view of the rippling rolling water, within reach of 
the soft cool and bracing breeze, sensitive, alike to 
the rustling of the dry leaves on the palm trees on 
the Melapalayam shore and the rumbling of the 
railway-train on the new-laid iron bridge, as to the 
shifting and scintillating colours of clouds and the 
sweet warble of birds as they settle down a minute 
close to the water on the sands, pouring out a melody 
or two and picking up a worm or 50 as a return there- 
for and then flying away in a swift darting arrow of 
light, this is to drench with the healing balm of 
nature, the sick brain and seared heart that the mad 
world serves only to sadden and stifle, to coarsen 
and imbrute. 


Or again along Palayapettai road at Pamban- 
kulam, to sit on the bund on cazriage cushions ¢on- 
templating the ruin of the rich brabhmin’s oil mill 
and the poor non-brahmin cart-driver’s extensive 
nanja fields worth a lakh of rupees, while the soft 
breeze blows and the stream of people flows along 
the road with the frequent hoot of the motor-horn 
as the bus whirls along its chattering human load 
and reflecting on human destiny, the ups and downs 


xii 


and nndiscerned pitfalls and accidental lifting up 
by fortune’s wheels, is to hold ourselves forewarned 
to conduct ourselves in all humility, never elated, 
never dejected, but holding to God and Truth with 
equal grace in either fortune. 


But enough, to make old memories roll out in 
endless prospect and to think of the companion 
whose experiences energised my own thought and 
enlivened my out-look. The genius for good 
companionship, a certain inbred goodness that made 
friends and retained them was after all has been 
said and done, the great virtue of Mr. Tondaman 
what the Greeks called emphytos chrestotes and 
this constitutes his claim to affectionate remembr- 
ance among those whose privilege it was, to know 
him. 


PRINCIPAL, 


C. D. COLLEGE, .  T.B. KRISHNASWAMI. 
ANANTAPUR. 


MY REMINISCENCES 
OF 
Mr. TONDAMAN MUTHIAH 


Tondaman Muthiah, the very mention of the 
name brings to my mind the happiest of recollections 
and the pleasantest of memories. When I joined the 
Hindu College in 1925, he was introduced to me as 
the Senior Drawing Master of the High School. 
Our acquaintance soon ripened into friendship and 
we continued to be the best of friends till death 
snatched him away last year. 


It was not as an artist that Mr. Tondaman 
Muthiah impressed me, though he was an excellent 
artist and though his paintine in oils of Messrs. 
Winkler and Subramania Kavirayar (now adorning 
the walls of the English Lecture Hall) will bear 
eloquent testimony to his workmanship. What 
impressed me most in Tondaman Muthiah was his 
versatile genius. He was an excellent conversationa- 
list; one could switch him on to any topic and listen 
with pleasure to his delightful talk. Philosophy was 
his pet theme and his prose poeins will prove his 
philosophic turn of mind. 


He was one of the most loyal and devoted 
workers of the College and he continued to take 
genuine interest in the institution which he diligently 
served for 30 years, till the last days. of his life. 


[465 


An admirable teacher, a level headed thinker, a 
talented conversationalist, a friend of sterling worth 
—that’s how Tondaman Muthiah will be described 
by all those who came in intimate contact with him. 
He could with penetrating genius and shrewdness 
‘look under the surface’ and discover with ease 
the good and bad sparks of humanity. May his 
8011] rest in peace. 


v 


Principal, 1 
M.D. T. Hindu College, ALEXANDER GNANAMUTTU. 
Tinnevelly. ] 


என்‌ தந்‌தையாரைப்பற்றிய நினைவுகள்‌ 


தோண்டைமான்‌ 


சென்ற சல வருடங்களுக்கு முன்பு திருநெல்வேலியில்‌ 
6 Mr. தொண்டைமான்‌ ?” என்னும்‌ பெயர்‌ என்‌ தந்தை 
யாரையே குறிப்பதாகும்‌. 


தொண்டைமான்‌ ?” என்னும்‌ பதம்‌, கொண்டை 
மண்டலத்தை யாண்ட தொண்டை மன்னர்களின்‌ பட்டமா 
யிருர்து; பின்னர்‌ அவர்‌ வழி வந்த புதுக்கோட்டை அரசர்‌ 
களின்‌ பட்டமாயிருக்றெ து. புதுக்கோட்டை ராஜ்யம்‌ இன்‌ 
அம்‌, ££ தொண்டைமான்‌ புதுக்கோட்டை ”” என்றே வழங்‌ 
கப்படுற அ. அப்‌ புதுக்கோட்டை அரசர்களிற்‌ சிலர்‌ கேத்‌ 
இரவாசமாய்த்‌ தென்னாடு வர்திருந்தபொழுஅ, இங்குத்‌ 
தங்கள்‌ கால்வழியினர்‌ சிலரை நிறுத்தியிருந்தார்கள்‌. அவர்‌ 
கள்‌ வழி வந்தவர்களே இன்று திருநெல்வேலியில்‌ தொண்‌ 
டைமான்களாக விளங்குஇன்றார்கள்‌.* இத்தொண்டைமான்க 
ளிடையே, கல்வியறிவால்‌ மேம்பட்டவர்கள்‌ என்‌ தந்தை 
யார்‌, ஆகவே, அவர்கள்‌ கல்வி கேள்விகளிற்‌ இறக்தவர்க 
விடையே பழக நேர்ந்தபோது, அவர்களின்‌ ஈண்பர்கள்‌ எல்‌ 
லாரும்‌ “ர. தோண்டைமான்‌?” என்றே அவர்களை அழைத்‌ 
தார்கள்‌. குலப்‌ பெயரே அவர்கள்‌ இயற்‌ பெயராய்‌ அமைந்‌ 
தது, வள்ளுவக்குடிப்‌ பிறந்தவரை வள்ளுவர்‌ என்றும்‌, 


* இதற்குச்‌ சான்றாக மடாலயச்‌ செப்புப்பட்டயம்‌ ஒன்று உண்டு, 
தொண்டைமான்‌ சரிதச்‌ சுருக்கத்தை என்‌ தந்தையார்‌ புதுக்கோட்டை 
ரீஜென்ட்‌ சாப்‌, ஸ்ரீலஸ்ரீ விஜய ரகுராத அரைராஜர்‌ பேரில்‌ பாடியிருக்கும்‌ 
மெய்க்‌ஒர்த்தியில்‌ காண்க, 


xvi 


சேக்கிழார்‌ மரபில்‌ வந்தவரைச்‌ சேக்கிழார்‌ என்றும்‌ சொல்‌ 


வது தமிழ்‌ மாபுதானே. 
குடும்ப வாழ்க்கை 


என்‌ தக்தையாரஅ குடும்ப வாழ்க்கையில்‌ குறிப்பிடத்‌ 
இக்க விசேடமான நிகழ்ச்சிகள்‌ யாதும்‌ இல்லை, 22-4-1879-ல்‌ 
திக. சிதம்பரத்‌ தொண்டைமான்‌ அவர்கள்‌ முதல்‌ மகனாய்ப்‌ 
பிறந்தார்கள்‌. இனமையபில்‌ இவர்கள்‌ குடும்பம்‌ செழிப்‌ 
புடையதாயினும்‌, பிந்திய காலங்களில்‌ தளர்வுடைய 
தாயிற்‌. அகவே, தமது நிலையைத்‌ தாமுணர்க்தவர்களாய்‌, 
வாழ்க்கை முழுவதும்‌ பணத்தின்‌ அருமை தெரித்து, செட்‌ 
டாய்க்‌ காலங்கழித்தார்கள்‌. எங்கள்‌ சமூகத்தில்‌ முதன்‌ 
முதல்‌ அங்கிலக்‌ கல்வி கற்றவர்கள்‌ இவர்களை. தமது 
இருபத்தொராம்‌ வயதில்‌ ஆண்டிச்சியம்மாளைத்‌ திருமணஞ்‌ 
செய்து அவரொடு ஒரு வருடம்‌ வாழ்க்தபின்‌, அம்மையார்‌ 
இவ்வுலகை கீத்தார்கள்‌. அவர்கள்‌ மீது வைத்திருந்த 
அம்க்த அன்பும்‌ காதலும்‌, அவர்கள்‌ தம்‌ பிரிவால்‌ ஏற்பட்ட 
பெருக்‌ அயரும்‌, என்‌ தந்தையார்‌ பாடியுள்ள இரங்கற்‌ பாக்‌ 
களில்‌ வெளியாகும்‌. இதன்‌ பின்தான்‌ என்‌ தாயாரை 
இவர்கள்‌ மணஞ்செய்து. இவர்களுக்கு மக்கட்‌ பாக்கத்‌ 
தில்‌ யாதும்‌ குறைவில்லை. மூன்று ஆண்‌ மக்களும்‌, ஆறு 
பெண்‌ மக்களும்‌ பிறந்தார்கள்‌; ஓரு மகனும்‌, இரண்டு பெண்‌ 
குழந்தைகளும்‌ இளமைபி?ல3யே இறர்துவிட, இன்று என்‌ 
தம்பி தங்கையராக ஐர்அபெரிருக்கறர்கள்‌. எல்லா மக்‌ 
களுக்கும்‌ கல்ல கல்விப்‌ பயிற்ச தர்‌ துள்ளார்கள்‌. தம்‌ மக்கள்‌ 
நலத்தில்‌ அவர்கள்‌ எடுத்துக்கொண்ட சிரமம்‌ கொஞ்சமன்று, 
அனைவரையும்‌ வாழ்க்கையின்‌ ஈல்ல நிலையில்‌ வைத்தபின்‌ 
ன 2 மனச்சாக்‌தஇியோடு 26-6 36-ல்‌ தம்‌ ஐம்பத்தெட்‌ 
டாவது வயஇல்‌ இறைவன்‌ திருவடி நீழல்‌ அடைந்தார்சள்‌. 


xvii 
சித்திரப்‌ படிப்பு 


என்‌ தந்தையாருக்கு இளமையிலேயே கவின்‌ கலை 
களில்‌ (1710௦ Ar5) பற்று ஏற்பட்டது, அதன்‌ பயனாகப்‌ 
பள்ளிப்‌ படிப்பில்‌ மனம்‌ செல்லவில்லை, அவர்கள்‌ தகப்ப 
னார்‌ இவர்களை ஆங்கில உயர்தரப்‌ படிப்பிற்கு அனுப்ப 
வேண்டுமென்று விரும்பியும்‌, இவர்களுக்கு அப்‌ படிப்பில்‌ 
பற்றுதல்‌ இல்லாமையால்‌ தம்‌ பதினெட்டாவது வயதில்‌, 
நாசரேத்தக்குச்‌ சென்ற அங்கு, Rev. Margoschis 
நடத்தி வந்த Art Industrial School-ஸ Drawing வகுப்‌ 
பில்‌ மாணவராகச்‌ சேர்ந்து மூன்று வருடம்‌ படித்தார்கள்‌. 
அங்கு நடந்த கவர்ண்மெண்ட்‌ டிராயிங்‌ பரீட்சையில்‌ 
Group Certificate வாங்‌இனார்கள்‌. பின்பு மூன்று வருஷம்‌ 
(1900 — 1902) சென்னையிலுள்ள சித்திரக்‌ கலாசாலையில்‌ 
(School of Arts) படித்தார்கள்‌. அவர்கள்‌ டிராயிங்‌ பரீட்சை 
யில்‌ Diploma வாங்னெ அம்‌, Advanced Grade Painting 
பரீட்சை பாஸ்பண்ணின தும்‌ அங்கேதான்‌, அவர்கள்‌ 
கவர்ண்மெண்டார்‌ நடத்திய ஆனு பரீட்சைகளில்‌ முதல்‌ 
வகுப்பிலும்‌, அதில்‌ 5 பரீட்சைகளில்‌ சென்னை மாகாணத்‌ 
திற்கே முதல்வராகவும்‌ தேறியிருக்கிறார்கள்‌. சென்னைச்‌ 
இத்‌ இரக்கலாசாலையின்‌ 88ம்‌, யற்‌. திரு, வேலாயுத ஆச்‌ 
சாரியாரவர்கள்‌ இவர்கள்‌ ஆசிரியராக இருந்தார்கள்‌. தமத 
சித்திர விற்பத்திக்குப்‌ பொறுப்பாளி அந்த அசிரியரே 
என்று பலமுறை சொல்லியிருக்றொர்கள்‌. இவர்கள்‌ அந்த 
ஆசீரியரிடம்‌ என்றும்‌ குன்றா அன்பும்‌ பணிவும்‌ உடையவர்‌ 
கள்‌. 1922, ஈவம்பரில்‌ டிராயிங்‌ உயர்தரப்‌ பரீட்சைக்காக, 
நான்‌ சென்னை சென்ற பொழுது என்‌ தந்கையார்‌ என்னுடன்‌ 
வந்து அந்த ஆசிரியரிடம்‌ கூட்டிச்சென்று அவர்‌ தம்‌ ஆசி 
பெற வைத்தார்கள்‌. - 


xviii 
சித்திராசிரியர்‌ 


என்‌ தர்தையார்‌ சித்திரப்‌ படிப்பில்‌ உயர்ந்த பரிட்சை 
கள்‌ கொடுத்‌ திருக்‌ அம்‌ அத்‌ அறையில்‌ உயரிய உத்தியோகம்‌ 
ஓன்றும்‌ வூத்தாசல்லர்‌. இதற்குக்‌ காரணாம்‌ அவர்கள்‌ 
திருநெல்வேலியைவிட்டு வெளியே போக விரும்பாமையே 
யாகும்‌. 1907 முதல்‌ 1909 வரை, மதுரை ேovernment 
Technical Institutekல டி.ராயிக்‌ மாஸ்டராக வேலைபார்த்து 
விட்டுத்‌ திருரெல்வேலிக்குத்‌ திரும்பி வந்துவிட்டார்கள்‌. 
1913-ம்‌ வருடம்‌, மே மாதம்‌, திருச்சூர்‌ overnment 
Technical, Commercial & Industrial School-—ஸ 
Senior Art Instructor ஆச நியமனஞ்செய்யப்பட, இவர்‌ 
கன்‌ அந்த ஊருக்குச்‌ சென்றதும்‌ திரும்பி வந்து வேலையை 
வேண்டாமென்று எழுதிவிட்டார்கள்‌. பின்னர்‌ அதே வரு 
டம்‌, அக்டோபர்‌ மாதம்‌, கோயம்புத்தூர்‌ விவசாயக்‌ கலாசாலை 
யில்‌ Government Mycologist-s சீத்‌ Head Artist ஆச 
அமர்ந்து மூன்று மாதம்‌ வேலை பார்த்தார்கள்‌. கோயம்புத்தூ 
ரின்‌ சதொஷ்ணமும்‌ ஓத்துக்‌ கொள்ளாமற்‌ போகவே சொந்த 
ஊருக்குத்‌ திரும்பிலிட்டார்கள்‌. ஒருவேளை கோயம்புத்‌ தூரி 
லேயே தங்க வேலை பார்த்திருந்தால்‌ உயரிய உத்தியோகங்‌ 
கள்‌ பெற்றிருக்கலாம்‌. 


அவர்கள்‌ முதன்‌ முதலில்‌ பதினைத்து ரூபாய்‌ சம்பளத்‌ 
இல்‌, தென்னிந்திய ரயில்வே கம்பெனியில்‌ அம்பாசமுத்‌ 
இரத்திலிருந்த இன்சினியரின்‌ ழ்‌, பலீர5றகற வேலை பார்த்‌ 
தார்கள்‌. ஆனால்‌ இந்த வேலையை அதிக நாள்‌ வகிக்கவில்லை, 
அப்போஅ தருகெல்வேலியில்‌ பிரபல பள்ளிக்கூடமாயிருர்த 
இந்து கல்லூரியில்‌ 1903-ம்‌ வருஷம்‌ மார்ச்சு மாதம்‌, உதவிச்‌ 
சித்திர ஆசிரியராக அமர்ந்தார்கள்‌. அப்படி அக்காலத்தில்‌ 
இந்து கல்லூரியில்‌ ஒரு இடம்‌ பெறுவதற்குப்‌ பட்ட 


xix 


பிரயாசை பெரிதென அவர்கள்‌ அடிக்கடி. கூறக்‌ கேட்டிருக்க 
மேன்‌. 1908-ம்‌ வருடம்‌ அப்பள்ளியில்‌ உதவிச்‌ 
சிதஇராசிரியராக அமர்ந்‌ தவர்கள்‌ பின்னர்‌ சம்பளத்தில்‌ 
படிப்படியாய்‌ உயர்ந்து தலைமைச்‌ சித்திர ஆசிரியராக, 
அப்பள்ளியில்‌ 80 வருடம்‌ உழைத்து, 1938-ம்‌ வருடம்‌ ஓய்‌ 
வெடுக்‌ அக்கொண்டார்கள்‌. இந்த 80 வருடங்களுக்கு இடை 
யில்தான்‌ அவர்கள்‌ மதுரையிலும்‌ கோயம்புத்தூரிலும்‌ 
கொஞ்ச கொஞ்சக்‌ காலம்‌ வேலையின்பேரில்‌ சென்றது. 
இருநெல்வேலி இந்தகலாசாலை அவர்களது சத்திர விற்ப 
னத்தை யெல்லாம்‌ காட்டுவதற்கு இடமாகவில்லை என்றாலும்‌ 
அவர்கள்‌ அப்பள்ளியில்‌ ஆசிரியராக அமர்ந்தது, அப்பள்ளி 
யில்‌ பயின்று பின்னர்‌ உயர்‌ பதவிகளில்‌ அமைந்த ஆற்றுக்‌ 
கணக்கான மாரைவர்கள்‌, இன்றும்‌ “££ டிராயிங்‌ மாஸ்டர்‌ 
தொண்டைமானை ”” மறக்காதிருக்கச்‌ சாதகமா யிருந்தது. 
பல வருஷ காலம்‌ சித்திர ஆசிரியராக வேலை பார்த்த என்‌ 
தந்தையா முழு அனுபவமும்‌ அவர்கள்‌ 1919-ல்‌ வெளி 
யிட்ட ற 01ஹ Pupils’ Drawing Series” என்ற புத்தகங்‌ 
களிற்‌ காணலாம்‌. அப்‌ புத்தகங்களைப்‌ பல பெரியார்கள்‌ * 
போற்றிப்‌ புகழ்க்‌ திருக்கிறார்கள்‌. 

சித்திரமும்‌ புகைப்படமும்‌ 


சென்ற சல வருடங்களுக்கு முன்‌, சித்திரம்‌ வரைகலி 
னும்‌, புகைப்படம்‌ பிடித்தலிலும்‌ இருநெல்வேலியில்‌ என்‌ 
தந்தையார்‌ இணையற்றவர்கள்‌ என்பதையாவரும்‌௮.றிவார்கள்‌ . 


* அப்‌ புத்தகங்களைப்பற்றி ௮ப்போ_து திருநெல்வேலியில்‌ 105080101 
of Schools ஆச இருந்த திந. நடேசய்யர்‌ அவர்கள்‌, 3, A, 1. ற., 
"So far ௨7 can see, these books are bound to be very useful and 
stimulating to the pupil for whom they are intended. The author 
systematically and skilfully leads from observation to observation and 
achievement to achievement, '' என்னு எழுதியுள்ளார்கள்‌, 


XX 


இன்ற மதுரைத்‌ திரவியம்‌ தாயுமானவர்‌ இந்து கலாசாலை 
யின்‌ ஆங்கிலச்‌ சொற்பொழிவு மண்டபத்தை அலங்கரித்த 
நிற்கும்‌ திரு. விங்க்ளர்‌ தரையவர்கள்‌ படமும்‌ ஏனைய படல்‌ 
களும்‌ என்‌ தந்‌தையாரது கைத்திறனை விளக்குவன. இன்‌ 
னும்‌, திருகெல்வேலிபிலும்‌, ஏனைய ஊர்களிலும்‌ உள்ள 
பிரபுக்கள்‌ பலர்‌ வீட்டில்‌ என்‌ தந்தையார்‌ எழுதிய பெரிய 
பெரிய படங்கள்‌ தொக்குவதை நண்பர்கள்‌ அறிவார்கள்‌. 
1923-ம்‌ வருடம்‌ இருகெல்வேலி - திருச்செந்தூர்‌ ரயில்வே 
லயனைத்‌ திறந்தவைக்க மாட்சிமை தங்கிய கவர்னர்‌ பேரு 
மகன்‌ லார்ட்‌ வில்லிங்டன்‌ வக்திருக்தபொழு.அ அவர்‌ கையில்‌ 
வைத்துக்கொள்ள ஒரு கிகழ்ச்சிக்‌ குறிப்பொன்று சித்திரத்‌ 
தில்‌ வரைந்து கொடுத்தார்கள்‌. அ௮ச்த்‌தரத்‌இல்‌ திருநெல்‌ 
வேலியிலுள்ள கோயில்‌, பாலம்‌ முதலிய காட்சிகளையும்‌, 
திருச்செக்துர்‌ கோயில்‌, கடற்கரை, மணல்மேடு முதலிய 
காட்சிகளையும்‌ ; இவ்‌ இரண்டு ஊர்களையும்‌ பிணை த்துப்‌ புகை 
வண்டிகள்‌ ஓடுவதையும்‌ காட்டி வரைக்திருந்தார்கள்‌, இச்‌ 
சித்திரத்தைக்‌ சையில்‌ வாங்கிய கவர்னர்‌ பெருமகனார்‌, **இவ்‌ 
வளவு கற்பனைத்‌ திறன்‌ உடைய சித்திரிகனை நான்‌ பார்க்க 
வேண்டும்‌”? என்று விரும்பி யறைத்து அளவளாவிப்‌ பேசி 
னர்‌. அச்‌ சித்திரத்தைப்‌ பற்றி அப்போது திருநெல்வேலி 
யில்‌ கலைக்டரா யிருக்க திரு. டேவிஸ்‌ துரையவர்கள்‌ மிகவும்‌ 
புகழ்ந்து கடிதம்‌ * எழுதியிருக்கறார்கள்‌, இது ஒன்றே 
என்‌ தந்தையாரின்‌ சித்திர விற்பனத்தை விளக்கப்‌ போதிய 
தாகும்‌. 


* திர. 8. A. டேவிஸ்‌ துரை அவர்கள்‌ 14-3_23.ல்‌ எழுதிய 
கடிதம்‌: “Mr. Tondaiman, Artist and photographer, Tinnevelly 
Prepared a very artistic and illuminated nrogramme for His Excellency 
on the occasion of His recent visit to Tinnevelly and His Excellency 
expressed high appreciation of the craftsmanship of the work,’ 


xxi 


புகைப்படம்‌ பிடித்தல்‌, சித்திரத்‌ தொழிலுக்கு ஒரு 
உதவித்‌ தொழிலே யாகும்‌. இத்திரத்தில்‌ வல்லவரான என்‌ 
தந்தை புகைப்படம்‌ பிடித்தலில்‌ விசேடங்கள்‌ பலவுண்டு, 
புகைப்படங்களில்‌ உள்ளதை இல்லது போலவும்‌, இல்லா 
கதை உள்ளது போலவும்‌ செய்யும்‌ கைவினை சித்திரத்தில்‌ 
வல்லுஈசான ஒருவருக்கே சாலும்‌. ஆகவே என்‌ தந்தையா 
ரது புகைப்படங்கள்‌ பலரும்‌ போற்ற அமைந்தது வியப்‌ 
பன்றே. என்‌ தந்தையாரிடம்‌ சித்திரங்‌ கற்ற மாணவர்‌ 
களும்‌ புகைப்படம்‌ பிடிக்கக்‌ கற்றவர்களும்‌ பலருண்டு, 


சமயக்‌ கோள்கை 


என்‌ தற்தையாரின்‌ சமயக்கொள்கை பலருக்கு விடுகதை 
யாகவே இருந்திருக்கறஅ, இவர்‌ சைவரா, வைணவரா, 
இறிஸ்தவ.ரா அல்லத பிரமசமாஜியா என்று பலர்‌ அவ்வப்‌ 
போத ஐயப்பட்டதுண்டு. உண்மையில்‌ அவர்கள்‌ **எம்மத 
மும்‌ சம்மதம்‌?” என்ற விரிந்த கொள்கையுடையவர்கள்‌. 
சமய உண்மை காணும்‌ அவாவால்‌ அண்டப்பட்டுப்‌, பல 
சமய வாதிகளுடன்‌ பழகயிருக்கிறார்கள்‌. நல்லதொரு சைவ 
குடும்பத்திலே பிறந்தவர்கள்‌. இவெயிசானது அம்சங்களில்‌ 
நடராஜ மூர்த்தமே அவர்களைப்‌ பெரிதும்‌ ஈபெடச்‌ செய்த 
தென்னலாம்‌, ஒத்திரத்திலும்‌ சிற்பத்திலும்‌ மனங்கவிந்த 
என்‌ தந்தையார்‌, ஈடராஜாஅ இருகடத்தை அனுபவித்தது 
வியப்பன்று, இளமையில்‌ அவர்கள்‌ உள்ளத்தில்‌ ஊறிய 
சமயம்‌ சைவமே. அதன்பலனே, அவர்கள்‌, திருவோற்றி 
யூர்‌ தியாகேசர்‌ காதல்‌, நெல்லை நாயகர்‌ குறம்‌, அருட்‌ கடன்‌ 
விண்ணப்பம்‌, ஆட்கோண்ட பதிகம்‌ முதலியன பாடியது. 


அவர்களுக்குக்‌ இறிஸ்கவ ஈண்பர்கள்‌ பழக்கம்‌ அதி 
கம்‌, இறிஸ்தா பெருமானின்‌ தன்னலமற்ற தியாகத்தைப்‌ 
பெரிதும்‌ போற்றுவார்கள்‌. எல்லாம்‌ வல்ல இறைவனை 


xxii 


சோகச்‌ செய்யும்‌ பிரார்த்தனை ( Prayer )மில்‌ அவர்களுக்கு 
ஈம்பிக்கை பெரிதும்‌ உண்டு. அவர்களது அந்திய காலத்‌ 
தில்‌ வியாதியினால்‌ தாங்கமுடியாத அன்பம்‌ கேர்ந்தபொழுஅ 
அவர்கள அ கண்பரான திரு. சேல்வின்‌ ஐயர்‌ ( Rev. 6. 7. 
வelwyn) அவர்களைக்‌ கூட்டிவந்து விட்டில்‌ ஒரு பிரார்த்தனை 
செய்வித்தார்கள்‌. 

சமய உண்மை காண விரும்பி முயன்றபொழு.அ, பிரம 
சமாஜக்‌ கோள்கைகளைப்‌ படிக்க தேர்த்தத. திருநெல்வேலி 
யில்‌, பிரம சமாஜ ஸ்தாபகரான திரு. 1. M. கைலாசம்‌ 
பிள்ளையவர்களோட இவர்கள்‌ ஒத்துழைத்தார்கள்‌, பிரம 
சமாஜ சங்கத்தின்‌ அமைச்சராய்‌ அமைக்து பல வருடங்கள்‌ 
சொண்டுபுரிக்தார்கள்‌. அவர்கள்‌ பீரம சமாஜத்தையும்‌, அம்‌ 
மத ஸ்தாபகரான, ராஜர ராம்‌ மோகனரையும்‌ பற்றிக்‌ கொண்‌ 
டுள்ள சருத்இக்கள்‌ “ராஜா ராம்‌ மோகனர்‌ வாழ்த்து” என்ற 
பாக்களில்‌ காணலாம்‌. 


என்‌ தர்தையார்‌ சிலகாலம்‌, ஸ்ரீ ராதாஸ்வாமிகளின்‌ 
சத்‌ சங்கத்தில்‌ ஒரு அங்கத்‌இனராய்ச்‌ சேர்ந்து அவர்கள த 
யோகாப்பியாச முறைகளில்‌ பழகினார்கள்‌. அந்தக்‌ காலத்‌ 
இல்‌ இறைவன்‌ இருவடி களை நினைந்து பலமணி கேரம்‌ தியா 
னத்திலிருப்பார்கள்‌. அப்போதான்‌ அவர்கள்‌ “தியானச்‌ 
சிந்தனைகள்‌ ?” என்ற புத்தகம்‌ வெளியிட்டார்கள்‌. அப்‌ 
புத்தகத்தின்‌ முன்னுசையாக, “£திருவதள்‌ எனக்குக்‌ கற்பித்த 
படியே எழுதுகின்றேன்‌. எனக்கேன இதில்‌ ஒன்றுமில்லை”? 
என்று எழுதியுள்ளார்கள்‌. 

இதுவரை சொல்லியவற்றால்‌, என்‌ தந்தையார்‌ ஓரு 
சமயக்‌ கோட்பாட்டிலும்‌ நிலைத்து நின்றவரல்லர்‌ என்று 
கருதல்‌ தகாத. அவர்கள்‌ சமய உண்மை காணப்‌ பெரி 
அம்‌ உழைத்தவர்கள்‌. அவர்கள்‌ சமயத்தையும்‌, கடவுளை 


xxiii 


யும்‌ பற்றிக்‌ கொண்டுள்ள கருத்துக்கள்‌, அவர்களது தனி 
நிலைச்‌ சேய்யுட்களிலு ம்‌ (8017005) பிரமமுக்தம்‌ என்ற _நாலி 
அம்‌ காணலாம்‌. என்‌ தந்தையார்‌ இறந்ததைக்‌ கேட்டுத்‌ 
அக்கம்‌ விசாரிக்க வந்த ஈண்பர்‌ திரு. 1. &. சிதம்பரநாத 
முதலியார்‌ அவர்கள்‌, “சமய சம்பந்தமாக நல்ல ஆராய்ச்சி 
செய்துவந்த ஒரு ஈண்பரை இத்‌ இருரெல்வேலி இழந்த அ!?? 
என்று கூறினார்கள்‌. என்‌ தந்தையாசது சமய அறிவைப்‌ 
போற்றாுதவர்‌ இல்லை. 


அவர்களுக்குப்‌ பகவத்‌ கீதையில்‌ பெரிதும்‌ ஈடுபாடு 
உண்டு. பகவத்‌ தையை எத்தனை முறை, எத்தனை மொழி 
பெயர்ப்புக்கள்‌, எத்தனை வியாக்கியானங்கள்‌ படித்திருப்பார்‌ 
கள்‌ என்று கணக்டெ முடியாத. அவ்வரிய அூலில்‌ நான்கு 
அத்தியாயங்களை அகவற்‌ பாக்களில்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌ 
கள்‌, 


சமூகத்‌ தோண்டு 


பிரம சமாஜியான என்‌ தந்தை சமூகச்‌ சீர்திருத்தத்‌ 
தைப்‌ பெரிதும்‌ விரும்பியவர்கள்‌. கமத பெண்மக்கள்‌ விடி 
தலையடைய வேண்டும்‌ என்று சதா காலமும்‌ பேசுவார்கள்‌. 
 பெண்ணெனில்‌ பேயெனப்‌ பிதற்றிடும்‌ மாந்தர்‌ கண்ணி 
லார்‌ என்றே கழறுதற்குரியா?? என்பது அவர்களது 
கொள்கை. இத்துடன்‌, பண்டைப்‌ பெருமைவாய்க்த எங்‌ 
கள்‌ தொண்டைமான்‌ குலம்‌, தற்போது கல்வி, அறிவு, ஓழுச்‌ 
கங்களில்‌ குன்றியிருப்பதை உணர்ந்து, அம்‌ மக்கள்‌ ஈ3டற 
வேண்டுமென விரும்பினார்கள்‌. எங்கள்‌ சமூக முன்னேற்‌ 
றத்திற்காக உழைத்தவர்கள்‌ மூவர்‌ என்னலாம்‌. அவர்கள்‌, 
தேன்காசி, திரு. குருமூர்த்தி தோண்டைமானவர்களும்‌, பாளை 
யங்கோட்டையில்‌ என்‌ மாதுலர்‌, திரு. மனகாவலப்பேருமாள்‌ 
தோண்டைமானவர்களும்‌, என்‌ தந்தையுமாவர்‌. என்‌ 


xxiv 


தந்தையார்‌ தொண்டைமான்‌ கல்வியபிவிருத்தி சங்கம்‌ ஒன்‌ 
மைத்து அதில்‌ மாணவர்களைப்‌ பயிற்றினார்கள்‌. சிலமாகு 
காலம்‌, “தோண்டைமான்‌'” என்ற மாதப்பத்திரிகை கடத்தி 
ஞர்கள்‌. புதுக்கோட்டை அசர்‌ பெருமகனைப்‌ பேட்டி 
காணத்‌, தன்‌ குல மக்களில்‌ பலரை அழைத்துக்கொண்டு, 
குற்றாலத்‌ தற்கும்‌, புதுக்சோட்டைக்கும்‌ சென்று தங்கள்‌ 
குறைகளை வெளியிட்டார்கள்‌. மன்னார்குடியில்‌ 1929-ம்‌ 
வருஷம்‌ ஈடக்த கோப்பெரும்‌ கள்ளர்குலப்‌ பெரு மகாகாட்‌. 
டிற்கு, இருரெல்வேலியிலிருக்து சீல பிரதிகிதிகளோடு 
சென்று அங்குள்ளாரால்‌ ஆதரிக்கப்பட்டார்கள்‌. தொண்டை 
மான்‌ குலமக்களின்‌ முதல்‌ மகாகாட்டை வண்ணார்பேட்டை 
யில்‌ கூட்டி வேண்டிய அறவுரைகள்‌ கூறினார்கள்‌. அவர்‌ 
கள்‌ இல்லாறு தம்‌ சமூக முன்னேற்றத்திற்குப்‌ பல அறை 
களில்‌ உழைத்திருக்கறார்கள்‌. அவர்களின்‌ உழைப்பைத்‌ 
தொடர்க்கு ஈடத்துவதே நாங்கள்‌ அவர்களுக்குக்‌ காட்டும்‌ 
ஈன்‌ தியாகும்‌. 


ஆங்கிலப்‌ பாக்கள்‌ 
ப்தி 


என்‌ தந்தையார்‌ உயர்த்த அயங்ஜலப்‌ படிப்புப்‌ படித்தச்‌ 
சர்வகலாசாலைப்‌ பட்டம்‌ ஒன்றும்‌ பெற்றாரல்லர்‌. எனினும்‌, 
தாம்‌ அடைக்‌ ருந்த அல்லை பாஷா ஞானத்தைப்‌ பல முறை 
களால்‌ விருத்தி செய்‌.துசொண்டார்கள்‌. இயற்கையாகத்‌ 
தமிழ்க்‌ கவிப்பற்றும்‌, தமிழ்ச்‌ கவிபாடும்‌ இறனும்‌ உடைய 
வர்கள்‌ ஆன தினால்‌, மேலைகாட்டுக்‌ கவிகளைப்‌ படிக்கவும்‌ அவர்‌ 
கள்‌ சொல்லும்‌ கருத்துக்களை அறிந்து அனுபவிக்சுவும்‌ மிக 
வும்‌ பிரியப்படூவார்கள்‌. வங்க நாட்டக்‌ கவிந்திரராகிய, 
ரவீந்திரநாத்‌ டாகூரிடம்‌ அளவு கடந்த அபிமானம்‌ உண்டு, 
டாகூர்‌ எழுதியுள்ள புத்தகங்கள்‌ ஒன்றுவிடாமல்‌ படி த்திருப்‌ 
பார்கள்‌. அவர்கள்‌ ஆங்லெத்தில்‌ பாடியிருக்கும்‌ மனன 


XXV 


மாலைகள்‌ டாகூரின்‌ நடையையும்‌ முறையையுமே பின்பற்றி 
யிருக்கக்‌ காணலாம்‌. அப்பாட்டுக்கள்‌ என்‌ தந்தையாரது 
உள்ள நிலையை ஒருவாறு விளக்குவதாகும்‌, டாகூர்‌ மீது 
கொண்ட அபிமானமே அவர்‌ வெளியிட்ட 4 7111010007? 
* என்ற தலைப்புடன்‌ மொழி 
பெயர்ப்பதற்குக்‌ காரணமா யிருந்தது, 


என்னும்‌ கவியை “எக்காளம்‌ ” 


தமிழ்ப்‌ பாக்கள்‌ 


எங்கள்‌ குடும்பத்தினர்க்குப்‌ பரம்பரையாகத்‌ தமிழ்‌ 
மொழிப்‌ பயிற்சி இருக்துவருற அ. எனஅ பாட்டனார்‌, திரு. 
சிதம்பரத்‌ தொண்டைமான்‌ அவர்களும்‌ அவர்களின்‌ சிறிய 
தகப்பனார்‌ திரு. அருணாசலத்‌ தோண்டைமான்‌ அவர்களும்‌ 
இருப்புகழ்ச்‌ சாமி என்ற முருகதாச சுவாமிகளின்‌ சிஷ்யர்கள்‌. 
இவர்கள்‌ இருவரும்‌ தமிழ்ப்‌ பாக்கள்‌ பல பாடியுள்ளார்கள்‌, 
என்‌ பாட்டனார்‌ பாடிய நேல்லைப்‌ பள்ளில்‌ ஒரு பாட்டு வரு 
மாறு: 


உமிழ்மது துன்று கொன்றையார்‌ 
விடை கொண்டெங்கும்‌ திரிபவர்‌ 
உமையாள்‌ கொழுநன்‌ உலகசயனன்‌ 
கலையாள்‌ கொழுஈன்‌ உபயற்கறிதற்‌ கறியவர்‌ 
அயிழ்தினின்‌ சுவைபனுவல்‌ ஞூவருக்‌ 
கறிய ஈற்பதம்‌ அளிப்பவர்‌ 
அயிலை நிகர்த்த விழியாள்காந்தி 
மதியோ டமர்ந்த நெல்லையர்‌ 
தமிழ்‌ தருமுனி மலையினின்றிழி 
தாம்பிர பரணிபாய்‌ கழனியில்‌ 
,தழைகொள்‌ தொளியில்‌ மிதிகொள்பள்ளர்‌ 
சரச மொழிகள்‌ மொழியவே 


xxvi 


குமிப்த்த முலையைச்‌ காட்டிகின்று 
குறைப்‌ பொழுதையும்‌ போக்குதீர்‌ 
குரலை யொழித்த முடியையவிழ்த்‌ இக்‌ 
குனிஈ௮ ஈடுங்கள்‌ பள்ளியரே. 
இன்னும்‌ என்‌ பாட்டனார்‌ பாடியுள்ள பாட்டுக்கள்‌ பலவுண்டு. 


அவைகளையும்‌ தொகுத்து வெளியிட அவா மிகவுடையேன்‌. 


என்‌ தந்தையாருக்கு இளமையிலேயே தமிழ்‌ மொழிப்‌ 
பற்று எழுவதாயிற்று, அவர்கள்‌ இராமலிங்க சுவாமிகளின்‌ 
அருட்பாக்களையே அடிக்கடி பாடிப்‌ பரவசப்படுவார்கள்‌. 
இராமலிங்கசு வாமிகளின்‌ செம்பாகமான கடையையும்‌ பக்திப்‌ 
பெருக்கையும்‌ உணர்ந்து உணர்த்து அனுபவிப்பார்கள்‌. என்‌ 
தந்தையார்‌ பாக்கள்‌, விஷேடமாக அருட்‌ கடன்‌ விண்ணப்‌ 
பம்‌, ஆட்கொண்ட பதிகம்‌ முதலியன, இராமலிங்க சுவாமி 
களின்‌ செம்பாகமான கடையையே தழுவியிருக்கன்றன. 
மரணீக்கவாசகர அ திருவாசகம்‌, என்‌ தந்தையார்‌ படிக்கும்‌ 
ல்களில்‌ சிறந்ததாகும்‌. தெய்வப்‌ புலவர்‌ திருவள்ளுவரும்‌, 
கவிச்‌ சக்கரவர்த்தி கம்பநம்‌ அவர்களுக்கு விலக்கானவர்கள்‌ 
அல்லர்‌. அவர்கள்‌ இயற்றிய தமிழ்ப்பாடல்கள்‌ அளவிறற்‌ 
தன; அவற்றுள்‌ சிலவற்றை மட்டும்‌ தொகுத்து தமிழ்ப்‌ 
பாக்கள்‌ என்னும்‌ பகுதியில்‌ இங்கு வெளியிடுகிறேன்‌, 


நாயக நாயகி பாவம்‌ 


எல்லாம்‌ வல்ல இறைவனைப்‌ பக்தர்கள்‌ பல பாவங்களால்‌ 
லழிபடுவதண்டு, காலஞ்சென்ற கவி பாரதியும்‌, கண்ணன்‌ 
பாட்டில்‌, கண்ணனைத்‌ தாயாகவும்‌, தந்தையாகவும்‌, எஜமான 
னாகவும்‌, குருவாகவும்‌, தோழனாகவும்‌, ஈரயகியாகவும்‌, நாயக 
கைவம்‌ பாவித்துப்‌ பாடுகிறார்‌. இவற்றுள்‌, நாயக நாயகி 
பாவமே என்‌ தந்தையார்‌ பாடிய பாட்டுக்களிலெல்லாம்‌ 


xxvii 


மலிக்திறுக்கும்‌, “திருவோற்றியூர்‌ தியாகேசர்‌ காதல்‌”? (நெல்லை 
நாயகர்‌ குறம்‌” எல்லாம்‌ இப்பாவ த்தையே அடிப்படையாகக்‌ 
கொண்டு பாடப்பெற்றிருக்கன்றன, ஆங்லெப்‌ பாக்களில்‌ 
“Wedded when young’ என்ற தலைப்புடைய பாட்டும்‌ 
இக்கருத்‌ தமைக்ததுதான்‌. பாரதி நூல்களில்‌ கண்ணன்‌ 
பாட்டு முகவுரையில்‌, காலஞ்சென்ற, வ. வெ, சுப்பிரமணிய 
அய்யர்‌ அவர்கள்‌, ££ இந்தப்‌ பாவத்தை ஆளுவது கத்தியின்‌ 
கூர்ப்‌ பக்கத்தில்‌ நடப்பதைப்‌ போன்ற கஷ்டமான காரியம்‌, 
ஓர்‌ வரம்பு இருக்றெத; அதற்கு அப்புறம்‌ இப்புறம்‌ போய்‌ 
விட்டால்‌, அசந்தர்ப்பமாகிவிடும்‌, ₹* கருப்பூரம்‌ நாறுமோ; 
கமலப்பூ நாறுமோ; திருப்பவளச்‌ செவ்வாய்தான்‌ தித்தித்‌ 
இருக்கு 2மா” என்று தொடங்கும்‌ ஆண்டாள்டைய பாசுரங்‌ 
களைப்போல செயிரின்‌றி இப்பாவத்தைப்‌ பாடுவது அநேக 
மாய்‌ அசாத்தியம்‌”! என்று கூறுஅன்றார்கள்‌. இரு, வ, வெ, ௬. 
அய்யர்‌ அவர்கள்‌ என்‌ தந்தையிடம்‌ ரெறுங்கப்‌ பழயெ ஈண்பர்‌, 
இருவரும்‌ இலக்கிய சம்பந்தமாகவும்‌, சமய சம்பந்‌ 'தமாகவும்‌ 
பல மணி நேரங்கள்‌ பேசிக்கொண்டிருப்பார்கள்‌, வ, வெ. ௪. 
அய்யர்‌ அவர்கள்‌ என்‌ தக்தையின்‌ பாக்களில்‌ காணும்‌ நாயக 
நாய பாவ முறையைக்‌ கேட்டுக்‌, “குற்றமறப்‌ பாடுவது 
உங்களுக்குச்‌ சாத்தியமா யிருந்திருக்கற து |? என்று வியர்‌ 
திருக்கிறார்கள்‌. 


தமிழ்‌ வசனம்‌ 


என்‌ தந்தையார்‌ எப்போதும்‌ தமிழ்‌ நூல்களைப்‌ பயிலு 
வதிலும்‌ எழுதுவதிலும்‌ ஊக்கு காட்டுவார்கள்‌, பல பெரிய 
கூட்டங்களில்‌ அவர்கள்‌ “உண்மை”, “முந்நிற உட்கிடை”, 
££ இயலானந்தம்‌ '”, ££ எம்மதமும்‌ சம்மதமே??, 8 இந்தியச்‌ 
சிற்பம்‌” முதலிய பெரிய விஷயங்களைக்‌ குறித்து விரிவுரைகள்‌ 
நிகழ்த்தியிருக்கறார்கள்‌, அவர்கள்‌ 1913 டிசம்பரில்‌ ஈடை 


xxviii 


பெற்ற, திருசெல்வேலி மாணவர்‌ சங்க வருஷோத்சவத்தன்று 
*: உண்மை ”” யென்னும்‌ பொருள்பற்றிப்‌ பேசியதை உட 
னிருக்து கேட்ட, என்‌ தந்தையின்‌ ஆப்த நண்பரும்‌ ஸ்ரீ 
வானவாமலை மடத்து ஆஸ்தான வித்வானுமான, தென்‌ 
திருப்பேரை அபிகவகாளமேகம்‌ ஸ்ரீ எனகக ணயங்கார்‌ 
அவர்கள்‌, 

உண்மையிலா* னென்ற ஒயிர்த்தணைவன்‌ முத்தையா 

உண்மை விடயமெடுத்‌ தோ £தினான்‌ -- வண்மைமிகு 

செல்லைமா ணாக்கரவை சேர்ந்தபெரி யோரமுதரம்‌ 

கல்லமழை மென்ன நவின்று 
என்று பாடியுள்ளார்கள்‌. என்‌ தந்தையாரின்‌ வசன நடைக்கு 
அவர்கள்‌ எழுதிய *: தியானச்‌ சிந்தனைகள்‌ ””, “£ இந்தியச்‌ 


சிற்பம்‌ ?* என்பவைகள்‌ எடுத்துக்காட்டாம்‌. 


முடிவரை 


திருவாளர்‌ ராவ்‌ சாஹெப்‌ 7, 1, சுப்பிரமணிய முதலியா 
எவர்கள்‌ இம்‌ மலரின்‌ முகவுரையிற்‌ சொல்லுறெபடி, என்‌ 
தந்தையார்‌ பாடல்களும்‌, என்‌ நினைவுகளும்‌ படிப்பவர து 
உள்ளத்தில்‌ ஆழ்த்த தெய்வ பக்தி, சர்வ சமய சமரச பாவனை, 
குல முன்னேற்றம்‌, சனாச்சாரச்‌ சீர்திருத்தம்‌ என்ற நற்‌ 
காரியக்களித்‌ சிந்தனையைச்‌ செலுத்தச்‌ செய்தால்‌, நான்‌ 
இக்‌ நினைவு மலரைப்‌ பதிப்பித்ததின்‌ பயன்பெற்றவ 
வேன்‌. 


ர்‌ தோ. மு. பாஸ்கரன்‌ 


* உண்மையிலான்‌ - உள்‌ மை யிலான்‌ - உள்ளத்தில்‌ களங்கமில்லாதவன்‌, 


MANANA MALAI 


PROSE POEMS IN ENGLISH 


AM I APART? 


Mother Dear? Am Ta being apart from ‘Thee ? 


Nearer am IT, Dear Mother, to breathe 
the fragrance of Thy sweet breath. 


I worship Thee Mother, and bow low 
at Thy lotus feet. 


Blame me not Mother Divine, if merged in my play- 
things; absorbed in my toys and mates, 
I forget Thee. Ah! Blame me not. 


ரீ come to Thee Mother, All my being is thine. 


My joys - yea! - my cares, I have none here 
or anywhere. 


Mother Dear! Am I a being apart from Thee? 


FEAR NOT; MY CHILD! 


My child! Why art Thou bawling so ? 
“« Mother Dear! Mother Dear!! Phantoms and 


goblins threat me in my dreams. Wrap me 
Mother in Thy saree, clasp me to Thy bosom.” 


Do they appear even when wide awake? 
“No Mother! No! They vanish when IT open 
my eyes, but Ab, they are making faces with 
me—their grimace I cannot bear.” 
« Mother Dear, Do not leave me and go, 
for I want to hide in Thee—Thy lap I crave, 
encircle me within Thy fold.” 


Yes! Yes, my child! Nearer I am to Thee 
, 102 Thou wert in my bosom from the beginning 
and Thou art mine to the end. 


Fear not, my child! 


THE MIGHTY LORD 


Hark!. Oh Kings of all realms! The mighty 
Conqueror of all worlds is coming ! 
Surrender all to Him, thy domains 
and thy subjects. 
He comes to dethrone you. 


He seeks nor wealth nor valour, nor pride nor glory. 
Ye beggars and peasants! Throw down 
your bowls and ploughs. 
Surrender ye! at His bugle’s call. 


He comes with the tumultuous rumbling of thunder 
and the flashes of lightning in heaven. 
Hark! Oh Kings of all realms. 


MY CLOCK IS DEAD! 


My heart ceased to beat at midnight, for I heard 
not the ticking of my clock. I wound it 
up only three days ago to its full key and the 
week’s end has not come. 

What has made then my clock silent ? 


1 lighted my lamp and found the clock in its place ; 
no robber has taken it away. 
1 touched its cold body and shook it gently. 
Alas! There was no movement of the hands. 
The clock was dead. 
O! that my clock should die so soon! 


WEDDED, WHEN YOUNG 


Wedded me when young ! When for mate I cared not. 


Wedded to Thine pleasure, pride and peace, 
Wedded wife am ர்‌. 


FBnchanted T was from a glance at Thy winning eyes, 
Yours was I, mine were You, played we both, 
unknown on the shores of Love and Life 

—played we. 


Summer blossoms are sweet and delightful. 
Southern breeze woos us calmly. 
Sun sets dark, singing waves sound me gently- 
‘Where are You my Lord? 


No messenger I have, no place I know. No, not I, 
but You should come. — When young I was 
Your bride; in bloom I am Yours; in Love and 
Life, 1 am Thine own. 


Iam Your wedded wife when young. 


SLORY BETO THEE, MY LORD! 


Glory be to Thee My Lord, command Thy servant 
to serve Thee with a willing heart. 
Give him courage to work hard 
at any work entrusted to him. 


Full of Thy charms, Dame Nature unceasingly 
woos to represent Thee, the active worker of 
all the worlds, within and without. 


The twinkling stars, the roaring waves, the bustling 
trees, the showering rain, all display Thy glory. 
Thou art ever active. 


How can I be lazy? I have grown sluggish of 
late. Transform Thy servant with a spark of . 
Thy grace. 


Let him march forward at Thy command, 


HOW THOU AND FROM WHERE 2? 


Oh, Master Craftsman! How Thou bringest forms 
and from where?  Unhewn stone, yesterday 
it was; but Thou hast brought today a boauti- 
-ful angel out of if. Hou thou and from where? 


A deserted land, barren T saw yesterday; but how 
Thou hast built these mansions in a night! 
Are all of them illusory! No! I perceive 
them, solid and thick. 


Block of wood it was yesterday ; but how hast Thou 
made it to tune a melody, out of the fibres, 
with a man to sing. 


Tell me the secret, I pray. How Thou 
and from where? 


LET ME TRY 


“« Bring all my riches, accumulated, consigned before 
me now, and heap them in that corner.” 

The dying man looking at them says : 
“ How I have suffered to secure you! What 
difficulties T endured for you! Can you keep 
me alive for one more day?’—Nobody answers. 


“ Bring my dutiful wife, my loving children and all 
my relatives.” 

The dying man in feeble voice, requesting one and 
all says: “My flesh and blood you are! All 
these years, I sheltered you all in my house. I 
sacrificed my pleasures for you. Can any of 
you procure a life for me for a day more ?”— 


Nobody answers. 


“ Bring all the physicians in the town, boastful and 
plain, with costly medicines to suit.” 

The dying man in pleading voice says: 
“Gentlemen ! Doctors, can you give me elixir to 
prolong my life a few minutes more? Take all 
my wealth, spare that medicine from your 
chest.®— Nay, we cannot” say all. 


10 


What! My wealth! My relations ! Doctors! — all 
cannot spare me, more life than destined to me 
in this world, yet I long to live more. 


Let me go to the other world, as people say, and ask 
the people there to give me more life. Can they 
not give ? — Let me try. 


11 


THE MAGIC SHEPHERD 


Hail 0 Gopala! Thou, the shepherd 
of the frail dumb lambs 
And cows that graze 
on the Brindaban border land. 
Thou, the friend of the urchins, 
who play forgetting their ownselves ; 
With you they dance merrily, 
enraptured by Thy form. Hail 0 Gopala! 


Hail 0 Gopala! Thou art a great Magician. 
Thy forms Thou changest 
In tinkling of seconds, 
like a fish in the pond swimming swiftly 
And Thou becomest a horrible tortoise, 
and then an ugly pig 
With horns protruding, furrowing the earth ; 
what shapes! 0 Gopala! 


Hail 0 Gopala! Thy transcendental visions 
— what! Thou a monstrous lion, 
Thou the cave-dweller with gleaming teeth, 
Thou the wood-cutter 
And tiller of the ground, 
and husbandman with a chaste woman 
To reign a hierarchy 
And Thou a moral teacher. Hail 0 Gopala ! 


12 


Hail 0 Gopala! Thou becomest now 
—Diplomat with contending kings— 
Thy arguments and orders are steady 
—no one to impeach. 
Thy plays are innumerable. 
Wilt Thou be a judge or a destroyer 
Of all Thy forms ; 
wilt Thou ன்‌ new shapes? Hail 0 Copala! 


Hail 0 Gopala! Thou art All in all; 
what! Thy charms are great 

To great maidens from dusty homes 
to embrace Thee in open plains ; 

Thy fascinating splendour drags 
everything I see to your herd 

To make it forget itself 
And merge in Thee. Hail 0 Gopala! 


18 


LOVE DIVINE 


Oh! Love Supreme! Love Divine, a love 
that binds soul to soul. 
How begetest Thou, Thy ‘witching charms. 
How elevatest Thou to sour high and high. 
Art Thou a tendency born — a created one ? 
or Thou the ruler who wieldest the earth ? 


Blossomest Thou in mother’s lap; cherishest Thou 
in maiden’s heart; apart from Thee, who can 
whisper a tender word and promise a land of 
ecstasy beyond all cares. 


Thou governest all this tiny world, all beings 
proceedeth from Thee 


Ah Thou Mother Superior! Bless O Love, 
Love Divine. 


14 


தமிழ்ப்‌ பாக்கள்‌ 


புதுக்கோட்டை, மகா ராஜ ராஜ ஸ்ரீபிரகதாம்பதாஸ 


விஜய ரகுநாத துரை ராஜ தோண்டைமான்‌ பகதூர்‌ அவர்களது 


மெய்க்கீர்த்தி 


[18-10-1923 விஜயதசமியன்று, புதக்சோட்டையில்‌ 


இராஜ சமூகத்தில்‌ பாடப்பெற்ற அ, | 


சீர்பெறு பாரதத்‌ திகழ்நா டதனில்‌ 

கேர்பெறு வேங்கடம்‌ நேர்வடக்‌ காகவும்‌, 

ஆர்க்கு முவரி அணிகிழக்‌ காகவும்‌, 

மேற்குப்‌ பவழ மலையர ணாகவும்‌, 

பினாகை தெற்காய்ப்‌ பீடுற விருக்கும்‌, 
“'கொண்டைஈன்‌ னாடே சான்றே ருடைத்‌தெனப்‌ 
பண்டைகற்‌ புலவர்‌ பாடியுண்‌ மகிழ்வர்‌. 

பாவேந்தர்‌ பாடிய மூவேந்தர்‌ தம்முளும்‌ 

மாவேந்த னாய்த்திகம்‌ மன்பெருங்‌ கிள்ளிச்‌ 

சோழ னொருக்கால்‌ அகடீர்‌ கீர்த்தி 10 
வடபா லுலகத்து வையம்‌ புகுந்து 

திடமாய்‌ நாகநாட்‌ டரசியை மணந்து, 

அன்னவள்‌ மசற்குத்‌ தன்னா டதனை 

முன்மக னென்னு முறைகொடு பகுத்துக்‌, 
கொடுத்தநன்‌ னாடே குவலயம்‌ புகழும்‌ 
தொண்டைகன்‌ னாடாம்‌, தொல்புகழ்‌ மிகு ஆ 
தோண்டைரன்‌ டத்‌ தோன்றலின்‌ வழித்தாய்ப்‌ 


17 


அநக. அர்த கட்‌ 2 
பெரும்பா ணாத்றப்‌ படைகொளுக்‌ திரையன்‌ 
விருதுகள்‌ பலவே ; வேண்டுவோர்‌ அறிக! 
நந்தியம்‌ பேருமான்‌ கலம்பகம்‌ கேட்டோர்‌ 
பிர்தியு மொரு அல்‌ பேணுவ ரிலசே ! 

சாமந்த நாரணன்‌ தன்புகழ்‌ ௮றிவொர்‌ 

ஏ! மந்த மாக விருப்பவ ரேயோ! 

கலிங்கத்துப்‌ பரணிக்‌ கடைதிறப்‌ பறிவோர்‌ 
கருணா கரனின்‌ சைவல ஸனுணர்ந்து 

வருகா ளெல்லாம்‌ ம௫ழ்கொடு மதிப்பர்‌ ! 
இன்னணம்‌ எண்ணிலாத்‌ தொண்டையர்‌ கீர்த்தி 
முன்னா எதனில்‌ முரணறக்‌ காண்பேம்‌. 
என்னே ! அவர்தம்‌ ஏற்றமும்‌! பக்‌இயும்‌!! 
உன்னற்‌ கரியதாம்‌ உவப்பே கொடுப்பன, 
அத்தனைச்‌ சிறப்போ டரசுவிற்‌ நிருக்தோர்‌ 
எத்தணை யாயினர்‌ ? இடைப்படுங்‌ காலக்‌ 
சொடுமையின்‌ மெலிச்து கோப்பெருஞ்‌ சோழர்‌, 
வழுதியர்‌, தம்மிடை வாகை மாலைகொள்‌ 

பழு நிலாச்‌ சேனைத்‌ தலைவராய்ப்‌ புகு, 
வென்றி மிகுக்து, வீர ரிவரெனும்‌ 

ஈன்றிகொள்‌ களமராய்‌ கானிலத்‌ திருப்பவும்‌, 
பாரத நாட்டிடைப்‌ பற்பலர்‌ படைகொடு 
மரசண விரர்வர்‌ இடைபுக்‌ காக்கு 

கண்டன கொண்டு கொண்டன விடாது 


யோர்‌ தம்மைப்‌ பாழுற விடுத்தனர்‌. 


பண்டை 

தொண்டையோர்‌ தாமோ தொன்னலம்‌ பேணித்‌ 
த ்‌ கடு ப . 

தொண்டி. ஈன்‌ னகமைக்‌ கண்டுட னமைத்து, 


18 


30 


40 


வாழ்ந்து வருங்கால்‌ வளமிகக்‌ கண்டு, 
பன்னாட்‌ டவரொடும்‌ தென்னா டதனில்‌ 
தோன்றக்‌ இடக்கும்‌ சாந்தமும்‌, அதிலும்‌, 
முத்தும்‌, பவளமும்‌, தத்தும்‌ தரைவழி 
நாவாய்‌ தன்னுள்‌ நலம்பெற வமைத்துத்‌ 

££ இயமைகட லோடியுக்‌ இரவியம்‌ தே'”டெனும்‌ 
உரைதனைப்‌ பேணி உவந்தவர்‌ உறைதர, 50 
விசைய ஈகர்வாழ்‌ வேந்தன்‌ களிற்றின்‌ 
விசைமத மடக்கி வீரங்‌ காட்டிடக்‌ 

கண்டஅவ்‌ வரசும்‌ களிமிக வுற்றே, 

தன்பேர்‌ தன்னொடும்‌ தண்பூங்‌ குடையும்‌, 
அனுமக்‌ கொடியும்‌, பகற்றி வட்டிலும்‌, 
சிறப்புறப்‌ பெற்றுத்‌ தென்னா டாண்ட 
உழைப்பு௮ு இராயத்‌ தோண்டை மன்னனும்‌ ; 
நாட்டுதஞ்‌ சையர்ச்காய்‌ நாகலா புரத்தப்‌ 
பாளையக்‌ காரனைப்‌ பல்திறங்‌ காட்டி 
வெற்றிக்‌ கொடிபுனை வீரரகு நாதனும்‌ ; 60 
ஆங்கலர்க்‌ காக ஆர்க்காட்‌ டரசனின்‌ 

பாங்குற விருந்து, பழுஅஅ பிராஞ்சியர்‌ 
தம்மைமேற்‌ கொள்ளத்‌ தனித்தணை நின்ற, . 
இம்மைகற்‌ பயலும்‌ செம்மை.நூற்‌ பயனும்‌ 
தேறிய விஜய ரகுநாதத்‌ தோன்றலும்‌; 

கீழா நிலையரண்‌ சூழற்‌ தாங்கப்‌ 

பட்டுக்‌ கோட்டைசூழ்‌ பகர்பல நாட்டை 
ஹைத ரென்போன்‌ அங்கலர்க்‌ கெதிர்த்‌து 
கைவரக்‌ கொண்ட காலையில்‌, அவனொடு 


19 


' 47௫ 


இசமூம்‌ வீரமும்‌ சிறப்புறச்‌ காட்டி, 10 
மீட்டுமர்‌ நாட்டில்‌ மேவிடா தோட்டிய 

சிவானந்த ராய ரகுநாதச்‌ செம்மலும்‌ ; 

அஞன்சால மிகுந்த பாஞ்சாலங்‌ குறிச்சி 

ஊமையன்‌ அக்கிலர்க்‌ குத்‌ வெவ்‌ வினைகளைப்‌ 
பாங்குட அறிந்து பசையற அவனையே 

பிடித்துக்‌ கட்டிப்‌ பீடையை ஒழித்திடுச்‌ 
தொண்டையர்‌ சிகாமணி தொல்புக முடைய கோன்‌ ; 
அண்டையி லிருப்பனேல்‌ அஞ்ச லுண்‌ டோவென 
அம்லெர்‌ தாமே அறிந்தன ராகக்‌ 

ழோ நிலையையும்‌ சர்த்தியு மளித்தத்‌ 60 
தாழாத தால்குவ மென்றே சாற்றினர்‌. 

வெந்திறற்‌ போச னிவனெனப்‌ புவியோர்‌ 

புகன்றிடு மாற்றம்‌ பொலியும்‌ விசய 

ரகுநாதத்‌ தோண்டைமன்‌ கன்‌ மர பதனில்‌ 

இசாமச்‌ சந்திரன்‌ நற்றவ மிகுர்து 

மாநிலம்‌ புரக்க வந்திவண்‌ தோன்றிய 

இராஜமார்த்‌ தாண்ட பைரவத்‌ தோண்டைமன்‌ 
மேல்காட்‌ டவருமிக்‌ கீழ்காட்‌ டவரும்‌ 

ஏந்த லிவனே இறைவன்‌, சால்புளன்‌. 

தேசதே சத்துற௮ு சீரெலாம்‌ அய்க்து, 90 
சேசமுட னவற்றை நீடுதன்‌ ட்டில்‌ 

வாசமுற வைத்த வள்ளலோ? வென்னச்‌ 

சிரும்‌ சிறப்பும்‌ சேர்ர்தமர்‌ புதுவைக்‌ 

கோட்டையர்‌ தமக்கே கோடா நெறியை 


காட்டிகெஞ்‌ சுவர்‌த, நானில மதனில்‌ 
20 


காணுறும்‌ ஒவ்வாக்‌ கசடறக்‌ தாமே ' 

தாணுவாய்‌ நிற்போ மென்றுளங்‌ கொண்டு, 

££ முன்பெருங்‌ கள்ளி முறைகொடு மணந்த 

நாகநாட்‌ டரசீயின்‌ நன்மர பினரே 

தொண்டையர்‌ கால்வழித்‌ தோன்றல்க ளஎலசோ ? 100 
அதலின்‌ யாமுமில்‌ கன்பும்‌, காதலும்‌, 

மீதுறு மாதினைப்‌ பேதற மணப்பேம்‌ :' 

என்ன தன்‌ மனச்சான்‌ றியக்கய தஅறைவழி 

பன்னாட்‌ டிடையும்‌ பலகால்‌ திரிம்து 

ஓத்தறற்‌ பண்பும்‌ உயர்குடி மாண்பும்‌ 

ஒருரு வெடுத்தெனத்‌ தோன்றுமாஸ்‌ திரேலிய 
பெருமாட்டி தன்னைப்‌ பீடுற மணந்து 

தான்கொண்ட இல்லறம்‌ சுழைத்தினி தோங்க 
வைத்தனன்‌ ! என்னே மாபெருக்‌ தீரம்‌! 

“££ தன்மனங்‌ கொண்ட நன்மணம்‌ பெரித?? . 110 
என்றுள மூழ்ச்திங்‌ இருக்குங்‌ காலைப்‌ 

பலபல மாக்கள்‌ பலபல வாய்ப்புகல்‌ 

அறியா உரைதனை, நெறிகொடு சார்ச்‌ தவண்‌ 

“£ வான்மா றினுமெம்‌ வாக்‌னை மாற்றோம்‌, 

அறிகநீர்‌ எம்மை அறிக ?? வென்‌.அணர்த்தி 

உண்மை அறிவினை உணர்ந்திடும்‌ வரையும்‌, 
திண்மையே யுடையோம்‌. தேசசஞ்‌ சாமம்‌ 

செய்‌ நிவண்‌ வருவோம்‌ தேர்கநீ சென்று 

சென்றதை ரோக்குழித்‌ திறைசொள்கல்‌ லசசும்‌ 
மன்றமும்‌, ஆட்சியும்‌, பெரிதல வாய்மொழி ' 190 
பேணும்‌ பைரவத்‌ தோண்டைமன்‌ பகதூர்‌ 


21 


காணும்‌ மனத்திடம்‌ கதையிலும்‌ கேட்டிலோம்‌, 
அத்தனைத்‌ இட்பமும்‌, அட்பமு மார்க்தகோன்‌ 


எத்துணைத்‌ தியாகயென்‌ நெம்மனோர்‌ சொல்வதோ! 


முன்னவ னுடனிரும்‌ தாண்ட முன்னவச்‌ 
செம்மலே! மிஅவரை செப்பிய மொழியெலாம்‌ 
நீயுறி யுண்மையே, கின்னிடம்‌ யாம்காண்‌ 
பெற்றியே சிறிது பேசுவம்‌ சேட்டீ! 
முன்னா தனில்‌ தொண்டையர்‌ கோக்கள்‌ 
தென்னா டதனில்‌ சேத்திர வாசமாய்ப்‌ 
பக்திமே லீட்டால்‌ பரவிய காலத்துத்‌ 
தென்காசி தன்னில்‌ சிறப்புற வாழ்ந்த 
காச கண்ட பராக்ரெமன்‌ முன்னால்‌ 
செப்புச்‌ சாசனம்‌ ஒன்‌ நினைப்‌ பொறித்து 
அறகிலைக்‌ களங்களை அக்காக்கு நிறீஇ 
தங்கால்‌ வழியைக்‌ தலங்களில்‌ நாட்டி 
வைத்தனர்‌. அவர்வ[ி வாழையடி யாகத்‌ 
தென்னாட்டுத்‌ தொண்டையர்‌ சிருட னிருப்ப, 
பின்னவர்‌ தமக்கும்‌ முன்னவர்‌ தமக்கும்‌ 
பின்னிய ஈடைவழி பன்னற்‌ கருமையால்‌, 
வேறு பட்டனர்‌, மெலிந்தனர்‌, நலிந்தனர்‌. 
““பண்டைகன்‌ னாளில்‌ பரவிய ஒர்த்தியை 
என்‌அறா மடைவோம்‌? எம்‌ தயர்‌ திர்வோம்‌!"? 
என்‌அளல்‌ கலக்கியில்‌ இருர்‌திடுங்‌ காலை, 
கன்றிதை யதியும்‌ காயகன்‌ புதுவை 
விஜய ரகுநாத வேந்தலே யாமெனக்‌ 
சண்டுளம்‌ மூழ்ர்து காத்தில்‌ 2 ருப்ப, 

22 


130 


140 


நின்வர வறிந்து நின்பா லணு”க்‌ 

குற்ற லத்தில்‌ குழுமிகம்‌ குலமுறை 

முற்று மெடுத்துநின்‌ முன்னே முறையிடச்‌ 1௦0 
சேயிடத்‌ தன்புகொள்‌ தாயினைப்‌ போன்‌ நிவண்‌ 

“£ வருக வருக !! என்‌ மக்காள்‌ வருக!!நீர்‌ 

பெருக இனி ஈம்மால்‌ பெருங்குடி. யாகவே: 
அம்மனோர்க்‌ குற்ற அயர அ ஓழிமின்‌: 

வம்மின்‌! வம்மினம்‌ மாநகர்‌ புதுவை: 

வளம்பெறக்‌ காண்மின்‌. வாழ்க அம்‌ கால்வழி, 
நலம்பல ஈவோம்‌, நாடுவோர்‌ வருக!” வென்‌ 

றாக்கனை யருளிய அன்பினை நோக்குழி, 

எம்மால்‌ கைமா றேதோ அளித்திடல்‌. 

“எங்குலத்‌ தலைவநீ என்னும்‌ வாழ்கநின்‌ 160 
தன்குடி ஓங்க! நின்‌ றணியர சாட்சியும்‌ 

நீடூழி காலம்‌ நிலைத்திவ ணிருக்க! 

வாழ்த்‌தவம்‌ ! வாழ்தஅவம்‌ !!”” மனமிக ம௫ழ்க்தே, 


2d 


எக்காளம்‌ * 


அசுபடிக்‌ தெக்காளம்‌ தூங்குகின்ற தத்தா | 
இண்ட அபர்த்த மாருதமும்‌ தொலைந்த தொனி கூர்வாள்‌ 
வீசுறும்கம்‌ வீ.ரரெலாம்‌ ஒருங்குஅமி ன்‌ விரைந்து 
விண்பொழுது போக்கன்மின்‌ விய்க்தவித்த நாளில்‌ 
தேசுபெறும்‌ அம்சொடியைத்‌ தூக்கயிவண்‌ கொண்மின்‌ 
இருச்தெம்‌ பாடிடும்‌தம்‌ சிட்டரொடூும்‌ கூடி 
மாசுபெடி வண்ணமுக்கம்‌ எக்காள மெடுமின்‌ 


வருகயிவண்‌ யாத்ரிகரும்‌ வாழிபெறற்‌ பொருட்டே. 


க கட அங்‌ ம 
ஊனின்‌ அம்‌ உருத்தகன்ற வன்புண்க ளாற்றி 
உடையமுக்குக்‌ கறைநிக்‌கி உவப்பொடுரா னிருக்க 
வானின்‌அ சாந்தமுஅம்‌ பெருகிலையொன்‌ முலே 
வாய்ப்பசல்லால்‌ வேறொன்‌ ஏல்‌ வாய்ப்பதிலை கண்டு 
சாணின்னறு கனேத்தருச்‌தம்‌ நன்‌ மாலைப்‌ பொழுதில்‌ 
கலக்கொளருச்‌ சனைகொண்டு காதரிலலம்‌ புகுக்தேன்‌ 
ஏனென்று கேளாத வகையாய்‌ எக்‌ காளம்‌ 
பட்ட in க தி - ல்‌ 
எதிர்ப்பட்ட சென்சண்முன்‌ எடுத்தூதும்‌ விரைந்தே, 


என்னே! யென்‌ தஇிருவிளக்குத்‌ திபமிடுங்‌ காலம்‌ 
எய்தவீல்லை!இனஜெளிதான்‌ எய்தலுண்டோ இலையோ? 
என்னே: யென்‌ கண்ணுதக்க இன்மாலைப்‌ பொழுதிங்கே 
எய்தவில்லை, ஏனோவென்‌ இளைப்பு மொழியவீலை? 
என்னே! யென்‌ புதுமலர்கள்‌ வாடியுலர்ச்‌ தனவே 
என்கடனும்‌ பாக்கியற என்றே நான்‌ கொடுப்பேன்‌? 
என்னே! என்‌ அலைச்சலெலாம்‌ இர்ச்த தன்றோ? 
எர்காளம்‌ எதிர்ப்படுதற்‌ கேற்றநாள்‌ இதுவோ? 


* ஸ்ரீ சலீர்திராசத்‌ டாகூர்‌ எழுதிய *Trumpet’ என்றும்‌ பாட்டுக்‌ 


களின்‌ சருத்சமைக்க த. 


24 


4 இங்குகின்ற என்மனமே! தாச்கமொழிக்‌ தின்றே 
துரிதமுற்று எழுக் திருக தொல்வலிமை யுடனே 
ஓங்குன்‌ ற திபவொளி எங்சுணுமே விச 
உகந்தென்றன்‌ ஜீவியமும்‌ ஒளிபெற்று விளங்க 
ஏங்குநின்‌ ற காலவிருள்‌ இன்றோடே யொழிக 
எங்கணும்கல்‌ லுணர்ச்சிபுகுர்‌ தெவ்விருளும்‌ கழிக்க 
பாம்ருபெற நானிக்காள்‌ எக்காளம்‌ எடுச்தப்‌ 


பயமொழிக்க வந்துவிட்டேன்‌ பயமொழிமினீமா. 


5 என்னுறக்கம்‌ யாவும்விட்டேன்‌ இன்றோடே இனிமேல்‌ 
என்பாதை அம்புகளின்‌ இடையாகும்‌ கண்டீர்‌ 

ர றக்கம்‌ உறங்னெர்கள்‌ இலர்கெளிக்கச்‌ சிலரோ 

ம்யெபுன்‌ கனாக்கண்டு முக்கிமிக உளற 

த்‌ க்கம்‌ கொள்ளாத சலர்எம்பால்‌ நெருங்க 
மற்றவர்கள்‌ இல்லிருக்‌த வாய்விட்டுக்‌ கதற 

துன்னுறக்‌*சம்‌ டம்‌''என்று எக்காளத்‌ தொனிதான்‌ 
துளைத்துவிடும்‌ அம்காதை தொனிபட விவ்விரவே. 


6 நான்முன்னர்‌ அறியாதே சமம்‌ விரும்பி யிருர்தேன்‌ 
நலிவுறகான்‌ கண்டதல்லால்‌ ஈலமொன்‌ அங்‌ காணேன்‌ 
கான்‌ முன்னர்‌ கடும்பகவில்‌ வெந்தியால்‌ சுடினும்‌ 
சுணுக்களற டெட்டுகினும்‌ களைப்பற நின்காளம்‌ 
ஏன்முன்னம்‌ எடுத்திலமென்‌ நேங்குன்றேன்‌ இன்றே 
எடுத்தூத விரைந்தனனால்‌ என்னைபுன்பால்‌ கொடுத்தேன்‌ 
கோன்முன்னர்‌ நின்றபின்னும்‌ பின்வாங்க மாட்டேன்‌ 


கொடுத்திடுக நின்னருளைக்‌ குறையிரக்தே னெனக்கே., 


20 


ராஜா ராம்‌ மோகனர்‌ வாழ்த்து 


[9] 


கடல்புடை யுடுத்த காசினிதனிலே 
கவின்மிக விளங்குமிக்‌ நாட்டில்‌ 

உடல்பொருளாவி அனைத்தையும்‌ பரற்கே 
உதவீடும்‌ உத்தம இலர்‌ 

மிடல்பெனு மனத்தர்‌, பலபலவினத்தர்‌ 
மேவினர்‌ அவர்தமுள்‌ விசேட 

அடலுறு பெரியோன்‌ ராஜா ராமோகன்‌ 
அவனடி பரவுதும்‌ மூழ்க்தே. 


பலசமயச்‌ சழக்கறுப்பான்‌, பரம்பொருளே 
மனமுவந்து பாரில்‌ பெங்கால்‌ 

திலகமென ராம்மோகன்‌ தனைப்படைத்து 
புவிக்கத்தான்‌ இறல்கொண்‌ டன்னோன்‌ 

கலழூறு சன்‌ மார்ச்கமெலாம்‌ தழைத்தோங்க 
எத்நாடும்‌ தலம்‌ பெற்‌ அய்யப்‌ 

புலமைமிகும்‌ பீரமமதம்‌ தாபித்தான்‌ 
நாமெல்லாம்‌ போற்று மாறே, 


பத்தியொன்றுல்‌ உலகமதின்‌ பாசமெலாம்‌ 
வீட்டெரழியும்‌ பரத்தின்‌ மேவும்‌ 

சத்தியென்றே உண்மைமதம்‌ தனைக்கொடுத்தான்‌ 
ராம்மோகத்‌ தயாளு நம்மை 

முத்திவழி காட்டுவித்த மூதறிஞன்‌ 
இவன்வதிகாம்‌ முறையே சென்றால்‌ 

சத்திபெற்றுப்‌ பரத்தின்பால்‌ ஒன்றாகச்‌ 
சேர்த்திடலாம்‌ செகத்து ளோரே ! 


26 


எங்குமுளன்‌ பராபரனென்‌ றேராத 
புன்மனத்‌ தோர்௱ தீதென்று 
பங்குபெறப்‌ பீரித்தாய்ந்து பலமதமாம்‌ 
படுகுழி வாய்ப்பட்‌ டுழன்றார்‌ 
சங்கையற எம்மதமும்‌ சம்மதமாம்‌ 
சமரசசன்‌ மார்க்கம்‌ நாடில்‌ 
அங்கையெல்லிக்‌ கனியன்றே ராம்மோகன்‌ 
அளித்தமதம்‌ ஆய்விர்‌ ! ஆய்வீர்‌!! 


பெரியார்தம்‌ பணிகோடல்‌ பல்லுயிரும்‌ 
தம்முயிர்போல்‌ பெரிதும்‌ பேணல்‌ 
உரியாரை அ தரித்தல்‌ சாந்தமுறல்‌ 
உலூலுறும்‌ உண்மை யாய்தல்‌ 
கெறிமேவி வழுவா அ மனச்சாந்தி 
கொண்டதனில்‌ நிலைத்து நிற்றல்‌ 
பொறிவாயில்‌ யுகுர்அுழலா மதம்பிரம 
சமாஜமெனப்‌ புலவிர்‌! காண்பீர்‌!! 


வாழி பேரருள்‌ வாழி நம்மிறை 
வாழி இந்திய மகரிஷிக்குழாம்‌ 

வாழி நன்னெறி வாழிராம்‌ மோகனர்‌ 
வாழி நெல்லைமா நகரச்‌ சமாஜமே, 


27 


முதல்‌ மனைவி இறந்தபோது பாடிய 
இரங்கற்‌ பாக்கள்‌ 


A போயாயுகுகுவககையயய்‌ 


ம்‌ 


மண்ணமைக்த வீடுகட்டும்‌ சிறுபருவக்‌ திருக்‌? த 
மங்கை நீ மணவாள னானெனவே யுற்றார்‌ 
பண்ணமைக்த தவொலிக்‌ கருவியா யுளையும்‌ 
பாடகனு வெனையுமவர்‌ பாவித்தே வளர்த்தார்‌ 
கண்ணமைர்த கராமிகையர கீயானாய்‌ நானுங்‌ 
காளையா யுனைமணக்து களிப்புற்றிங்‌ ருந்தேன்‌ 
விண்ணனமைக்த பரம்பொருளூன்‌ விதியேட்டைக்‌ கிழிக்க 
விண்ணேறினாய்‌ நானிங்கு வீணிலல மறவே, 


பன்னெடுகாள்‌ வாழ்கவெனப்‌ பெரியரெலாம்‌ நம்மைப்‌ 
பட்சமுடன்‌ மணவிழவிற்‌ பரிவாக அசிச்‌ 
சொன்னெடூகச்‌ சரம்போலப்‌ பெய்தனர்‌ நாம்‌ மகிழ்ந்தோம்‌ 
சொற்படியே யாகாஅ தொன்மைவினைப்‌ பயனால்‌ 
பின்னெடு காள்‌ கீயிருக்க வாற்றாது பிரிந்தாய்‌ 
பித்தத்‌ நான்புலம்பப்‌ பெரியதயை அளித்த 
என்னெடுசெஞ்‌ சினிலிருக்கு மிறைவர்‌ திருச்‌ செயலை 


என்னென்பேன்‌ ! என்னென்பேன்‌! எதுமறி யேனே. 


உடலுபிரும்‌ பூமணமும்‌ ஒன்றையொன்று பிறிவுற்று 
உலகியலில்‌ காண்பதில்லா உண்மை பொய்க்குமாறு 
மிடலுறச்சின்‌ னளிருர்‌து கீமறைக்தாப்‌ கானோ 
மிதமற்ற உடல்போலும்‌ மிதித்த மலர்போலும்‌ 
விடலையெனத்‌ திமின்றென்‌ நி2யாவிண்‌ ணகரில்‌ 
விளையாட வீசைகன்றாய்‌, வீருப்பமிது வானால்‌ 
கடனுலூல்‌ காதலும்‌ வைத்தபெருல்‌ கருணைச்‌ 
கடவுளெண்ணம்‌ எவ்வாறும்‌? கணிக்குமியல்‌ பிலனே. 


28 


4 மணக்கின்ற அந்தாஸில்‌ ஒருநாளும்‌ உமையே 
மதந்துரான்‌ பிரிந்திருக்கேன்‌ மறையோரே சாட்சி 
பிணக்குறநீர்‌ ஈடந்தாலப்‌ பிணக்கு தனைக்‌ காதல்‌ 
பெரு கெஒழ்ச்சிக்‌ குறியாகப்‌ பேணுவனா னென்றே 
இணக்கமுற உரைத்த மொழி தனைமறந்திட்‌ டென்னை 
ஏக்கமுறச்‌ செய்தெவணீ ஏகி மறைர்‌ தொளித்தாய்‌ 
குணச்குமு கல்‌ நாற்றிசையும்‌ தேடியலைற்‌ தலறக்‌ 
கொண்டனையே நின்குறிப்புக்‌ குறிக்குமியல்‌ பிலனை. 


29 


திருவொற்றியூர்‌ 
தியாகேசர்‌ காதல்‌ 


1 நரனவரை ஒருக்காலும்‌ தேடாதே யிருந்த 
நானிலெனை மாலையிட்டு நாட்பார்த்‌ தச்‌ சென்றார்‌ 
வானவசைக்‌ காக்கின்றார்‌ என்பொருட்டோ ஓன்றும்‌ 
வாக்குசையார்‌ | யார்மயக்கு ளாயினரோ அறியேன்‌ 
ஞானலியல்‌ தனையுணர்‌ த்தம்‌ தோழீகி யவர்பால்‌ 
நானுசைத்த ஈயமெல்லாம்‌ நவின்றவந்தா லென்றன்‌ 
மானமெலா மடங்கியயர்‌ பெண்களுக்குள்‌ வாழ்வேன்‌ 
மறுப்பாயேல்‌ஓற்‌.நியில்யான்‌ மரிப்பேனென்றுணர்த்‌ 2௫, 


2 ஓரிரவில்‌ சனவில்‌ வந்தார்‌ ஒருபேச்சும்‌ பேசாதே 

உண்மையுள்ளசர்‌ போலெனையே உகந்துமுக மணைத்தார்‌ 

௮ரிவசென்‌ அணராதே காணமுற்றேன்‌ தோழி! 
அண்டி நின்று காமவிய லங்கங்கே காட்டி 

பாரிதனைப்‌ பாரென்றார்‌ பார்க்சு முகமறைத்தார்‌ 
பாரியென்றே சொன்னார்போல்‌ பாவித்தேன்‌ பாவி 

வாறிதனைத்‌ தலைதரிப்பார்‌ ஒத்திககர்வாழ்வார்‌ 
வருவாரோ ? வாசாரோ ? வாக்குசையாய்‌ நீயே, 


9 மணல்வீடு சட்டிகான்‌ ம$ழ்த்திருக்கும்‌ காலம்‌ 
மன்னவன்போல்‌ வந்தெனக்கு மணமாலை இட்டார்‌ 
பிணமாரும்‌ சுசொட்டில்‌ இரிக்தலைந்து நின்றார்‌ 
பேதையேன்‌ கெஞ்சமஅ புண்ணாகும்‌ வேளை 
சணலதனில்‌ தியிட்ட தன்மையது போலச்‌ 
சக்‌இரனும்‌ சொடும்பாவி தகைக்ன்றா னென்னை 
வணமுடைய மயிற்றோகைப்‌ பெண்ணணங்கே சென்று 
வழுத்தாயோ ஓத்திநகர்‌ வாழ்க்‌திருப்பான்‌ தனக்கே, 


90 


4 தெருவிதி விளையாடித்‌ திரிந்தலையும்‌ காலம்‌ 
தெய்வரம்பை நானெனவென்‌ சிந்தையுறச்‌ செய்தே 
ஓருவழியும்‌ கண்டிடேன்‌ பாவிமத னாண 
உனையல்லால்‌ அ.ரிப்பார்‌ ஒருவரிலை யென்றே 
வருவழி£ீ யுசையாதே பெண்ணணங்கே யென்றார்‌ 
மறுமொழியொன்‌ அரையாதே மயக்கமுற்றே னவர்பால்‌ 
பெருவெளியில்‌ புகுகின்றார்‌ என்னையிவண்‌ விட்டே 


பேதையரோ ! ஒற்றிறகர்ப்‌ பெருமானென்‌ தோழி, 


31 


நெல்லை நாயகர்‌ குறம்‌ 


வவ கா. 


1 தத்துவமாம்‌ கொலை வேடர்‌ என்னைவளைக்‌ தன்று 

தலைகொய்யும்‌ தருணமதில்‌ தடத்தாண்ட தகை யர 

எத்துபீர பஞ்சமதில்‌ என்னை வித்தகி எங்குற்றுர்‌? 
எங்குற்றுர்‌? ஏங்குகன்றேன்‌ மாதே, 
ன்‌ மின்கள்‌ 2 க டடத பல்‌ பரிதி 

முத்துககை மின்னார்கள்‌ ச தமு.௮ும்‌ கெல்ல்‌ முன்னவனென்‌ 
முறையறிந்து முளரித்‌ தாள்‌ தனக்கே 
£ DS ட்‌ க 

. பத்தியுடன்‌ சிவபூசை பண்ணிவைக்கும்‌ நாளென்‌ 

பல்‌ லுறப்‌ பார்ப்பதுண்டோ? பகுத்‌ துரை நின்குறமே. 


12 


தெருவதனில்‌ என்னையொத்த சிறுமியரோ டன்று 
சரித மணல்‌ வீட்டி த்‌ திரியுமியல்‌ பறித்து 
கருவதனில்‌ உணைக்கலக்த கண்ணாள னென்று 
கைபிடி த்தார்‌ நெல்லைககர்க்‌ சடவுளர்சன்‌ மாதே. 
பருவமுற்து அவர்வாவை எதிர்பார்த்து நின்றேன்‌ 
ச பாலிமதவேளும்‌ எனைப்‌ பகைத்துயிரை வதைத்தான்‌ 
இருகுமொபி சொல்வாரோ? அன்றி எனைச்கலக்தே 
இத்திக்க வைப்பாரோ? தேர்ந்துரை நின்குறமே, 


3 அன்னைமடி மீஇருக்து பாலருக்தும்வேளை அயலகத்துச்‌ 

இறுவன்போல்‌ அண்டியெனை யழைத்து 

முன்னைவினை தொலைப்பதற்‌ இன்றென்னை மணம்புரிநி 
மூரணாதே யென்றேயென்‌ முகஞ்சேர்த்தல்‌ கணைத்தார்‌ 

பின்னையொன்றம்‌ பேச்சில்லார்‌ மான்‌ வலியச்‌ சென்றே 
பேசுனும்‌ பேசூல்லார்‌ பெருமையுற்றார்‌ 

என்னையினிச்‌ செய்வதென்றே ஏங்குசன்றேன்‌ மாதே 
இயல்பறிந்தே உசைத்திடுகின்‌ இணையில்லாக்‌ குறமே, 


22 


1. காமவியல்‌ சுறிதுமில்லாக்‌ காலமதி லுவந்து 
கண்ணாளன்‌ என்னையன்றிக்‌ கலக்காதே யென்றார்‌ 
நாமமென்னோ என்றவரை நான்‌ விரும்பிக்‌ கேட்டேன்‌ 
தாம்‌ நெல்லை நாதரென்றார்‌ காணக்கை பிடித்தார்‌ 
சேமமுறத்‌ தில்லைசென்று வாழ்னெறா சென்னே ! 
தேட்டமுஅ காலமதில்‌ தேடியெனை யணையார்‌ 
வாமமதில்‌ எனைவைத்து வாழ்விக்குங்‌ காலம்‌ 
வருமோ சொல்‌? வாராதோ? வகுத்துசை நின்‌ குறமே, 


33 


அருட்‌ கடன்‌ விண்ணப்பம்‌ 
தது னை டட 


தந்தைதாய்‌ பெண்டிர்‌ தனையமோ டெல்லார்‌ 
சார்பையும்‌ விட்டன னுன்னைச்‌ 

சந்தையால்‌ ஏத்திக்‌ அதிப்பதே யல்லால்‌ 
தேவ!கான்‌ வேரொன்றனு மறியேன்‌ 

நிந்தையே என்னைச்‌ சூழ்ந்திடா வண்ணம்‌ 
ரியருள்‌ கொடுத்து நீணிலத்தில்‌ 

எத்தையே! என்ற னிறைவனே! என்னை 
ஈண்டுவம்‌ தாள்வதுன்‌ கடனே. 


பொன்னைமண்‌ உலகைப்‌ போக மங்கையைப்‌ 
புந்தியில்‌ மதிக்ிலே அன்னை 

அன்னையி னினிதாய்ப்‌ போற்றினேன்‌ பரமே! 
அருள்கொடுத்‌ தாள்வதுன்‌ கடனால்‌ 

என்னைகி விடுதல்‌ நீதியோ? என்னை 
எங்கனம்‌ விடுதியோ அங்கும்‌ 

உன்னையே கானும்‌ உளமெனக்‌ குறுமால்‌ 
உள்ளதை ஓழித்திலன்‌ உவந்தே. 


மூடனா யிருந்த காலத்தி லுவந்தென்‌ 
மூர்க்கமே தொலைத்து நின்‌ ரைப்‌ 

பாடவே படிக்கப்‌ படிப்பித்த பொருளே! 
பாவியேன்‌ படுத்‌ துயர்‌ கண்டும்‌ 

ஆடக மன்றில்‌ நடம்புரி அரசே! 
ஆண்டவா! என்றனை யாண்டுன்‌ 

வீடக மதனில்‌ வைத்திட வேண்டும்‌ 


வேட்கையீ தாள்வதுன்‌ கடனே, 


34 


முன்னமோர்‌ மங்கை மாள்வுறச்‌ செய்தாய்‌ 
மூடனேன்‌ பாசவல்‌ வினையால்‌ 
என்னவோ வேண்டிக்‌ கதறினேன்‌ என்றன்‌ 
எண்ணமே பலித்ததுங்‌ காணேன்‌ 
உன்னையே யன்றி என்னையிக்‌ காளும்‌ 
உற்றவர்‌ வேறெவர்‌ உகந்தே 
தன்னையும்‌ என்றன்‌ தன்மையும்‌ ௮றிவோய்‌ 
தாழ்த்திடா தாள்வதன்‌ கடனே. 
கோபமோ என்னைக்‌ குடிகொண்ட தந்தை 
கோட்சொலோ என்றனின்‌ தாயாம்‌ 
சாபமோ என்றன்‌ தலைவியர்‌ பொய்ச்‌ 
சாட்சியா என்னுடன்‌ பிறந்தார்‌ 
சாபமோ என்றன்‌ தனைய ரெல்லர்க்கும்‌ 
தாழ்ச்சியே என்னுடைச்‌ சார்பு, 
சோபமோ என்னைச்‌ சூழ்க்தற்ற தோழர்‌ 
அன்புறுவே னெனை யாளே. 


பாலனா யிருந்த காலத்தி ௮வந்து 
பக்தியே பெரிதெனக்‌ காட்டிச்‌ 

சிலனா யென்னை யாட்கொண்ட சிவமே | 
தெருவினில்‌ விடுகலு மழகோ! 

கோலமே யமர்ந்த குணப்பெருங்‌ குன்றே ! 
குறைவிலா நின்னருட்‌ சீரை 

அலமே குடித்த கடவுளே! அடியேற்‌ 
களிப்பதன்‌ அருட்கழ காமே. 


35 


வேறு 
1 றுவயதி லெனைவரிர்து தேட்டமுற்ற பொருள ! 
தேவசெலாம்‌ மூழ்ச்தேத்தச்‌ தெவிட்டுகன்ற உறவே ! 
பெருவெளியில்‌ ஈடனமிடும்‌ பேசரிய மணியே! 
பேசாத மெனன த்தார்‌ பெற்றிடும்‌ ஈற்பேறே ! 
மருவுருவொன்‌ நில்லாத மாணிக்க மலையே ! 
மாசற்ற குணத்தோய்‌ நின்‌ மலரடிக்கே வெனத 
சருவுருவம்‌ வெகுகாளாய்க்‌ காதலித்த தையா ! 
கருணைமழை பொழிச்‌தென்னைக்‌ காப்ப அன்றன்‌ கடனே, 
5 பத்‌இரிலை சிறி நில்லேன்‌ என்றென்னைப்‌ புறத்தே 
பாடுதூ கரண்பையெனில்‌ பாசவலைப்‌ பட்டே 
முத்திநெறிக்‌ கெதிராகும்‌ புன்மயக்க மெய்தி 
மோசமுற முனைந்தடுவேன்‌ மூதறிவோ ருளத்தில்‌ 
இத்தியா நின்றாறும்‌ தெய்வ மணிச்‌ சுடரே! 
தேவாதி தேவசெலாம்‌ இனந்தொழுமப்‌ பொதுவில்‌ 
சீத்திதோ மெனவாடும்‌ தனியரசே! கருணைத்‌ 
தண்மழையே! தால்குகவென்‌ தயக்கமொழித்‌ தன்றே. 


9 வழக்கறியேன்‌ வகையறியேன்‌ வழிதுறைகள்‌ அறியேன்‌ 

வஞ்சமன வசம்நின்று மயக்கமுற அறிவேன்‌ 

கழக்கறியேன்‌ மேற்கறியேன்‌ வடபாலும்‌ தெற்கும்‌ 
ழ்மேலும்‌ நிறைந்த நின்னைக்‌ ளெக்கவறி வேனோ 

கழைவனத்அத்‌ இருப்பொ.தவில்‌ தனிடங்கொள்‌ ஐய! 
கருணைவழித்‌ அகன்ற காட்சிதனை விழைந்தே 

பழக்கமுறப்‌ பார்க்ன்றேன்‌ நின்னோடே கானும்‌ 
பசவுதனு முண்டேயோ பகர்க்திடுக நீயே, 


26 


10 


11 


நீயேதான்‌ எனையாள எண்ணு தலும்‌ வேண்டும்‌ 
நின்னையல்லா லெனக்குற்றார்‌ நீணிலத்‌ திலாரே 
தோயேயும்‌ வாழ்க்கையுற்றால்‌ பெற்றுரே மகனை 
நொடி.ப்பொழு.து மகலாது பேணுதலுங்‌ கண்டேன்‌ 
நாயேதா னாலும்‌ சரணடைர்தா லதனை 
நாட்டிலுள்ளோர்‌ தள்ளாரே நானொருவன்‌ உதவாச்‌ 
சேயேயென்‌ றெண்ணாதே அருட்சோதி காட்டித்‌ 
இத்திக்க வைத்திடுநின்‌ திருவடிசார்ந தேனே. 


அடிசார்ந்தேன்‌ அடிபிடி த்தே அன அுருவாம்‌ நின்னை 
அலெவுல கெங்கணு நான்‌ அமைதியொடு காணும்‌ 
படி.சார்ந்தேன்‌ அல்லேனெப்‌ படியு முன தருளால்‌ 
பலிப்பதல்லால்‌ என்னாலெப்‌ படிகடக்க வியலும்‌ 
பிடிசார்க்தேன்‌ என்றென்னைப்‌ புறம்விட்டா லந்தோ ! 
வினைவழியே புகுர்‌ துழல்வேன்‌ வேறுவகை யறியேன்‌ 
மடிசார்ந்த பிள்ளையினை த்‌ தாயணைத்தல்‌ போல 
மகனேயென்‌ றெனையணைத்‌ அ மழெமுத மூட்டே, 


வாடாதபுஅ மலர்கொண்‌ டுன்னன்பர்‌ நின்னை 
வாயார வாழ்த்‌ அகன்றார்‌ வஞ்சமிக வுடையேன்‌ 
கோடாத மாதர்தனக்‌ கும்பமிசை மனத்தைக்‌ 
கொள்ளைகொள விட்டுலகில்‌ கூத்தாடி நின்றேன்‌ 
ஏடா! நீ, செயுங்குற்றம்‌ திதென்றே யுணர்த்தி 
என்னையிங்கே கண்டிப்பார்‌ எவருமிலை சண்டேன்‌ 
வாடா!வென்‌ மகனே!யென்‌ மணைத் துவக்கும்‌ தாயாம்‌ 


வள்ளல்நின்னா லன்றியெனை வாழ்விப்பார்‌ யாரே. 


37 


ஆட்கொண்ட பதிகம்‌ 
AA A 


மருளுஅமென்‌ சிறுவயதி லென்னிடத்தே வலிந்து 
ரச க. கட. i A - 
ம்மா சணனசரூடடி மறி முருவா ஓரா 
இருள்மூடும்‌ வன்மாய விளக்கமெலா மெனக்கே 
இசைவுறப்பொய்‌ யெனக்காட்டி இணைவித்த தன்றி 
அருளெல்லாம்‌ ஓர்‌உருவாய்‌ நிற்பதுவே யுன்‌ றன்‌ 
அந்தரங்க முடிவெனவென்‌ னக்தரங்கர்‌ தன்னில்‌ 
பொருளல்லாப்‌ பொருள்காட்டி ஆண்டுகொண்ட குருவே! 
பொன்னடிக்கே ஏழையன்பு பூணு வேன்‌ நிதமே, 


புலைப்பட்ட நெஞ்சக த்தோ டுறவல்லார்‌ உறவைப்‌ 
பொருளாக மதித்திருக்த போதென்னை வலிந்து 
வலைப்பட்ட மானெனநீ மயங்கேலென்‌ மகனே! 


டென்‌ 


லர! இந்தா: மூழ்மாலை மயச்கமறச்‌ சூட்‌ 
சீலைக்கமைக்க குணங்சொண்டாய்‌ நீயொருவ னன்றி 

நீணிலத்து வேறொருவர்‌ சேடிலோ மென்று 
கலைக்கமைக்த குழிகாட்டி ஆண்டுகொண்ட குருவேரின்‌ 

கருணைமலர்‌ பதமேழை கருதுவே னிதமே. 


தவரேய மில்லாது காண்பவையா முலசச்‌ 
சடப்பொருளில்‌ அவாவுற்றுத்‌ தயங்கும்போ தென்னை 
இவனேயம்‌ எமக்காமென்‌ ஜெனைப்பிடித்து வலிந்த 
இனையறுகன்‌ மழ்மாலை என்றனக்கே சூட்டி 
சிவரேய மாண்பரென்றன்‌ இறம்கண்டு இகைக்க 
தித்தித்தென்‌ உளங்கலந்த தேனே!சற்‌ குருவே! 
கவரெய மன்தேரி! யுன்கடமை செய்தாய்‌ 
காகியாய்‌ கிற்சவைத்த நலன்நினைந்து ஈடித்தே. 


38 


என்னையொரு பொருட்டாக நானுறங்கு மிரவில்‌ 
இணையடிகள்‌ வருந்‌திடவென்‌ இல்லத்தே புகுற்து 
முன்னைவினை தொலைத்தொழிக வென்ழறேயென்‌ கரத்தில்‌ 
முகிழ்மாலை கொடுத்தருளும்‌ முறைமையென்ன புகல்வேன்‌ 
மின்னையொளிர்‌ கங்கைதனைச்‌ சடைமுடியிற்‌ றரித்தோய்‌ 
மேனியெல்லாம்‌ வெண்பொடியின்‌ விளக்கமுற கின்றோம்‌. 
பின்னையினி மாயையெனச்‌ சூழாதே ஓழித்தோய்‌ 
பெரும!கின்‌ திறமறிர்து பேசுமியல்‌ பிலனே. 


என்னையாள்வே னெனமுன்‌ னென்கனவில்‌ வந்து 
எண்ணமெலாம்‌ நின்னருட்கே எண்ணஞாறச்‌ செய்தாய்‌ 
உன்னையன்றி யென்னுளத்தி லொருவரிலை கண்டாய்‌ 
உனையறியும்‌ பக்குவத்தே உயிர்ப்புடனா னிருக்க 
பொன்னையுங்கல்‌ மண்ணையுமே நான்மதிக்க மாட்டேன்‌ 
போகமுநான்‌ வேண்டுகிலேன்‌ போதமுற வென்னை 
மன்னவநீ குறையும்வர்‌ தாட்கொள்ள வேண்டும்‌ 


மன்றில்ஈடம்‌ புரிந்தென்னை யாண்டுகொண்ட துரையே. 


சிறுவனிவ னென்றென்னை விட்டுவிட்டார்‌ சிலரே 
இறுமையெல்லாம்‌ தொலைத்தென்னைத்‌ தேவகின்‌ கழற்கண்‌ 
உறுவனென்‌ உகந்தன்றே ஆட்கொண்டாய்‌ நீயே 
உன்னடிக்கழ்ப்‌ பலராளாய்‌ உய்ந்திருக்தே னெனினும்‌ 
பருவமுறு காலமதில்‌ நெற்பயிர்க்குத்‌ தண்ணீர்‌ 
பாய்ச்சுதல்போல்‌ பாலனேன்‌ பவமெல்லாம்‌ தொலைத்‌ அப்‌ 
பெருவெளியின்‌ நிலைகாட்டி. நின்னடிக்கே கூட்டிப்‌ 
பிறவியற்றோர்‌ வாழ்ந்திடுமப்‌ பேரொளியைக்‌, காட்டே, 


39 


7 கருவுருவாய்‌ தான்செனித்த போதென்னை யுவக்னுன்‌ 
தட ல ட ன இவ! 
சழலடிக்குக் தொண்ட னென்று கைக்கொண்ட சிவமே! 
ருவுருவத்‌ தியானமே தினக்சொண்டே னெனினும்‌ 
்‌ டல ல 
தெவே! கின்‌ னருளமுதம்‌ தேச்குதற்கே வாடி. 
பெருமிதக்கண்‌ ரைர்சொரிந்தேன்‌ எக்காலும்‌ ஐயா! 
பேசாத மெளனமுூறு பெரியார்தம்‌ முளத்தே 
மருவுருவம்‌ தோற்றாது தான்‌தானாய்‌ நின்ற 


மாமணியே ! குருமணியே ! மாடத்து மணியே ! 


வேறு 
5 கருதாத புன்மயக்க மெய்தி காளும்‌ 

காரிகையார்‌ கண்வலையிற்‌ கடைப்‌ பட்டேனை 
விருதாவென்‌ நிசழாதே விரைந்து வந்து 

வேட்கையறத்‌ திருவருளை வினையேற்‌ இந்தாய்‌ 
பெஅதாயும்‌ இல்லனமிச்‌ சேயேன்‌ றன்பால்‌ 

பெரிஅவக்காள்‌ பெருங்சருணைப்‌ பெம்மான்‌ கின்போல்‌ 
உறு தாயார்‌ 2 தந்தையார்‌ ? உறவு தானார்‌? 


உண்மையிதை இன்றறிந்தேன்‌ உவப்பு மிக்கே. 


3 திகைப்பெலா மென்றன்‌ சிறுமதி யென்றே 

இனம்இனம்‌ நியதி ௮.அத்தி 

ககைப்புற நின்றாய்‌ அதனையோ ராதே 
நானெனும்‌ தன்மையில்‌ தலித்து 

மிகைப்புற்றேன்‌ வீணே விழலிட்ட மெழுகாய்‌ 
வெக்துசைக்‌ அருடெக்‌ கண்ட 

புகைத்தறும்‌ தீர்த்து அன அரு வாக்கும்‌ 
பெற்றிரின்‌ புன்னகை பெரும ! 


40 


10 


11 


பெருமையும்‌ நலிவும்‌ பேணுற விருக்கும்‌ 
பேடுறலாம்‌ என்மனப்‌ பேய்தான்‌ 

கருமமாய்க்‌ கொண்டு நிகம௫ழ்ந்‌ துழன்று 
காலத்தைக்‌ கடத்திடக்‌ கண்டேன்‌ 

வருபய னறியேன்‌ வள்ளலே ! யென்னை 
வாழ்வித்தல்‌ நின்கட னன்றே 

குருவும்‌ ஈற்றாயும்‌ தந்தையும்‌ நீயே ! 
குறைதவிர்‌ குடிலனுக்‌ கன்றே. 


கொடிபிடி த்‌ அயர்ந்த கோக்களும்‌ மற்றும்‌ 
குவலய சக்‌ தோர்களும்‌ நின்றன்‌ 

அடிபிடித்‌ தன்றி வாழ்வதில்‌ கறியேன்‌ 

்‌ அவரவர்‌ வினைவழி யவரை 

மடிபிடித்‌ தாட்டும்‌ வள்ளலே ! கருணை 
வழக்கினில்‌ இஅஒரு வழக்காம்‌' 

படி.பிடி.த்‌ தேரு தெப்படி மேடை 


பார்ப்பது பயன்கொளப்‌ பணித்தே, 


பணிந்தன னின்னை என்னையா ஞடையாய்‌ ! 
பன்னெடுங்‌ காலமிப்‌ பாழாம்‌ 

பிணிபெறு முலகச்‌ கட்டிலே யுழன்று 
பேதையாய்த்‌ திரிர்தன னென்னை 

மணிபெறும்‌ நின்றன்‌ காட்சியைக்‌ காட்டி 
மயக்கற மகிழ்வித்தாய்‌ இன்றே 

திணிபெறப்‌ பின்னும்‌ திடமுற வெண்டி. 

்‌ இறியனேன்‌ இகைப்பொழி நீயே. 


41 


தனி நிலைக்‌ கவிகள்‌ 
(SONNETS) 


1. கடவுள்‌ 


தோற்றப்‌ பொருளைத்‌ அணைபெறு மக்கள்‌ 

மாத்ற மூறுபொரு ளளவை கோக்காது 

கால்‌ மீ ரனல்‌ பூ வெளியெனக்‌ கணித்தனர்‌ --8தான்‌ 
மேலாய்‌ நின்று மேவுறல்‌ கண்டிலர்‌. 

கண்ட பொருளிற்‌ கணிப்பவ ரன்றிக்‌ 

காணாப்‌ பொருளைக்‌ காணுதற்‌ கறியார்‌, 

எப்பொருள்‌ தனிலும்‌ இயங்கும்‌ நின்னைச்‌ 

தப்பறக்‌ கொள்பவர்‌ தாமறி வுடையோர்‌ --நீ3யா | 
கானெனும்‌ அகத்தை நாட்டினை யல்லை ! 

அஅவெனும்‌ பெயருள்‌ ௮ணுளெ யல்லை! 
வரனெனும்‌ தலத்தில்‌ வசப்பவ னல்லை ! 

வாங்குதல்‌ கொடுத்தல்‌ வழக்கை யல்லை ! 

சியே யாவுமாய்‌ நின்றவன்‌ அன்றோ 2 

நின்னே டொப்புமை ணிலத்‌ தண்டோ? 

தாயே யாவாய்‌ தக்தையு மாவாய்‌ 

தாரமும்‌, பொருளும்‌, யாவுமே யாவாய்‌. 

கரயேன்‌ அதியுளை நவிலுமா றெங்கன்‌? 

தானோ அதிவிலி! நியோ அறிவுளை ! 

வாயே வாழ்த்துக! மனமே மூழ்க! 

வள்ளல்நின்‌ திருவுளம்‌, வைத்தவா றொெழுகவே, 


42 


2. உலகம்‌ 


உறுபொரு ளெவையும்‌ உள்ளகத்‌ தடக்ிக்‌ 
சுருவுரு வாக்கும்‌ கண்ணகன்‌ உலகே ! 
நின்வயின்‌ உதித்து நின்வயின்‌ ஓடுங்கும்‌ 
பன்முழைப்‌ பிறப்பும்‌ பன்முறை யிறப்பும்‌ 
தோன்‌ நின கெடுதலும்‌ தோன்றா உறுதலும்‌ 
காண்பவர்‌ மயக்கோ ? காரண முளதோ? 
நீயே பலவாய்‌ நிறைந்துநின்‌ றனையோ ? 
நின்னிடத்‌ தொருவன்‌ நிரம்பியுள்‌ உளனோ ? 
நியிலா தவனும்‌ அவனன்றி நீயும்‌ 
தனித்தொரு முதலாய்த்‌ தங்கல்‌ கண்டிலனே- அதனால்‌ 
எண்ணரும்‌ உலகத்‌ தியற்கை யாவும்‌ 
முன்னாட்‌ டொடங்கி இந்நாள்‌ வரையும்‌ 
ஈண்ணரும்‌ வெளியில்‌ ஈலிதலும்‌ தோன்றலும்‌ 
முறையே நடப்பன முடிவொன்‌ றின்‌ றி. 
எப்பொரு ளாய்நீ இசைக்‌அருக்‌ கொளினும்‌ 
அப்பொருள்‌ தனிலும்‌ அவனன்றி அசையும்‌ 
முதன்மை நினக்கே முற்றுமா றில்லை. 

காரண காரியம்‌ இரண்டையுங்‌ கடநத 
ஆரணம்‌ அலறும்‌ அருள்பொழி யண்ணல்‌ 
வைத்தவா றென்றும்‌ வாழிய நீ 2ய. 


43 


3. மனிதன்‌ 


மண்ணிடைப்‌ பொருளின்‌ மாண்புடை யுருவினாய்‌ ! 

எண்ணியால்‌ யெற்‌அம்‌ இயல்புமிக்‌ குள்ளோய்‌ ! 

காதற்‌ கடலிடைக்‌ கலங்குமென்‌ கலம்ூ | 

சாதல்‌ பிறத்தல்‌ சழக்டைச்‌ சுழல்வோய்‌ ! 

நின்னாள்‌ உலகில்‌ கிலைபெறும்‌ வரையும்‌ 

இன்புறும்‌ காலைத்‌ தன்பீனை நினையாய்‌, 

அன்பும்‌ காலை இன்பிற்‌ சழுங்குவை. 

உண்ணலும்‌ உறங்கலும்‌ உவத்தலும்‌ அன்றி 

எண்ணரும்‌ வினையினை எண்ணியுள்‌ உருகுவை 
--அதா௮ன்று 

வலியவர்க்‌ கடங்குவை எளியசை வருத்துவை 

நலிவுஅங்‌ காலை ஈயம்பட நடிப்பை 

என்னே நின்மதி! என்னே நின்கதி!! 

மன்னே எனினும்‌ ம௫ழ்கிலை யின்முல்‌ மனு வே 

கலங்கலை. என்றும்‌ கண்ணி ர௬ுகுத்து 

நலக்சொளு மின்பம்‌ ஈண்ணுதல்‌ வேண்டின்‌ 

மலைவுரு தெதையும்‌ மயக்கறத்‌ தெளிர்து 

அங்கனே அம்கனே அமையுமா அற்று 

செய்க செயலினை செயல்பலன்‌ கருதாஅ 

உய்க தினமுகந்‌ தள்ளவா மாகுக 

கீலையுஅ பேறு நிச்சயம்‌ நினக்கே. 


கம்‌ 


4. டூபண்‌ 


மென்மை யுருக்கொளும்‌ மெல்லியல்‌ அணங்கே! 
நன்மை யுருக்கொள நாட்டுபூ வைப்பே! 

ஆடவர்‌ தம்மை அருள்வழி புகுப்போய்‌ ! 

காடு அகமாகக்‌ கவின்பெறச்‌ செய்வோய்‌ ! 

அம்குழாம்‌ உலகில்‌ இல்லென ஒழியின்‌ 

யாதும்‌ பாழே! யாதிவண்‌ நடக்கும்‌ ? 

“அன்பும்‌ அறனும்‌ உடைய தாமில்‌ 

பண்பும்‌ பயனும்‌ பயப்பதன்றோ”' — அதனால்‌ ந 
இயற்கையில்‌ பொருக்திய இரக்க மிக்குளாய்‌ 
செயற்கையில்‌ நினையலாற்‌ செயலொன்‌ அ மன்றே, 
பெண்ணெனில்‌ பேயெனப்‌ பிதற்றிடும்‌ மாந்தர்‌ 
கண்ணிலா ரென்றே கழறுதத்‌ குரியார்‌. 

ஆணும்‌ பெண்ணும்‌ அமைந்த இவ்வுலகில்‌ 
ஆணின்றிப்‌ பெண்ணும்‌ பெண்ணின்‌ றி அனும்‌ 
வாழ்க்கை யுறுவது வன்மையே மிகுக்கும்‌ -— அதனால்‌ 
மனுக்குலம்‌ விளங்க வாழிய! நீ 2ய! 

காத லன்புடைக்‌ கணவனைத்‌ தொழுது 

என்றும்‌ அவனுரைக்‌ கதமே பேசிப்‌ 

பொன்றுத விலாத பொறுமை கொள்வாயேல்‌ 


வானிடை நினத்டெம்‌ வழங்க வாழ்வையே! 


3. குழவி 


கன்றையும்‌ இதையும்‌ காடிடா உளத்தோய்‌ ! 

மன்றையும்‌ காட்டையும்‌ மிழ்வொடு மதிப்பொய்‌ | 
காதலர்‌ அன்பின்‌ கனியெனத்‌ திகழ்வோய்‌ ! 

போதம்‌ பெறப்பெறப்‌ பொருட்டிறம்‌ அறி வாய்‌ ! 
உலூல்‌ அம்காட்‌ இலையெனக்‌ காணின்‌ 

அன்பமுண்‌ டால்கொல்‌ ! ௮றம்பர வுங்கொல்‌! 
முற்றுக்‌ அறந்த முனிவரும்‌ அம்பால்‌ 

பற்‌அத லுடையரால்‌ பரகதி நீவிர்கொல்‌ 2 

அம்முசை யாழின்‌ இன்னிசை மிகுப்பக்‌ 

காணவர தனைகளைக்‌ கட்டோ டதிப்பதால்‌  --நிவிர்‌ 
பரமே யாவீர்‌-- பாழ்மனத்‌ அயரம்‌ 

௮ணுகுத லின்றால்‌ ஐயோ ! நீர்முன்‌ 

பிறந்த பொழுது உடன்பிறர்‌ தனவாம்‌ 

இயற்கைப்‌ பற்றை என்றும்‌ பேரற்றுமின்‌ --வீணில்‌ 
கண்டன கொண்டு சொண்டன விடாது 

எவற்றிலும்‌ பற்றுதல்‌ இன்னே ஓழிமின்‌, 

தாயி னன்பின்‌ தன்மையை நினைத்த 

மர்க்கட நியாய வழியே பிடித்து 

அருளே மலிந்து மருளே மெலியப்‌ 


பற்றுக பற்றுக பற்றத்‌ ருளை 2ய. 


30 


0. கல்வி 


மக்கள்‌ உயிர்க்குகன்‌ மார்க்கம்‌ கற்‌ மிப்போய்‌ | 

சக்ரி தமையும்‌ தனியர சாள்வோய்‌ ! 

பக்கிரி எனினும்‌ நின்‌ பதத்துணை பிடிப்பனேல்‌ 

சிரோ மணியெனத்‌ திருமுடி புகுப்போய்‌ ! 
பண்டையோர்‌ மொழியைப்‌ பகரும்‌ தூதோய்‌! -நின்னைக்‌ 
கிண்டவும்‌ கிளறவும்‌ அண்டையி லிருந்தே 

மேலும்‌ மேலுநின்‌ மெய்யுணர்‌ மார்க்கம்‌, 

காட்டி மடிழ்ச்சியே காணி யாட்சயாய்‌, 

என்றும்‌ ஈகுவை ! என்னே நின்‌ திறம்‌ ! 

அளப்பரும்‌ புதையல்‌ அண்மி யிருப்பபோல்‌, 
உளப்பெரும்‌ மூழ்ச்சியும்‌, உலகன்‌ காட்சியும்‌, 
நகைமுகங்‌ கொண்டு கண்ண வைப்பவா | 

நின்னுற வாடார்‌ -- பொன்னுற வாடார்‌ நீயோ 
பொன்னையும்‌ புவியையும்‌ போகமா தரையும்‌ 
போற்றுவை ஒருக்கால்‌ -- போத மிகுந்து 

மாற்றுவ னென்று மறுப்பை ஒருக்கால்‌ அதனால்‌ 
நீயே தெரிந்த நன்‌ னிலையில்‌ எம்மை, 
தாயே அனையாய்‌ | தவற விடாது 

என்றும்‌ காத்தருள்‌ இறைவ! நின்னையே | 

அண்டி நிற்கும்‌இவ்‌ அறிவி லானையே ! 


47 


7. பரிதி 


அதியாம்‌ உலபன்‌ அன்னையாய்‌ த்‌ இகழ்வோய்‌! 
சோதியாய்‌ எவையும்‌ அலங்கச்‌ காட்டுவோய்‌!--ரதான்‌ 

- வ 1 ‘ 
வானிடை நின்று வழங்குவை வானையும்‌ 

- ம்‌ த்‌ ள்‌ 
கானிடை கின்று கச்குவை தியையும்‌ 
ஊனணிடை சன்ன உகுப்பை மண்ணையும்‌ 
எங்கணும்‌ நிறைந்து ஏகுவை சாற்றையும்‌ 

படத்த ்‌ இ 
பம்கமில்‌ ஐநத பூதமும்‌ பகுப்பும்‌ 
a ப ழ்‌ க ட்ட க 

உன்னிடத்‌ தித்து உன்னிடச்‌ தொடுங்கும்‌-அதனால்‌ 
பன்முக உலகும்‌ பல்பொருள்‌ பொலிவும்‌ 
சின்னருள்‌ இல2தல்‌, எங்கனம்‌ உயிர்க்கும்‌ --உலகை 
ஆட்டுவிப்‌ பாலும்‌ அடக்குவிப்‌ பானும்‌ 
மூட்டுவிப்‌ பாலும்‌ முயல்விப்‌ பானும்‌ 
காட்டுவிப்‌ பானும்‌ கடையில்‌ ஈல்வழி 
கூட்டுவீப்‌ பாலும்‌ 8 யெனக்‌ குறித்து 
மயல்குவர்‌ மக்கள்‌. அவர்‌ மயக்கொழித்து 
நியே அறியா நிலைமைத்‌ தொருமுதல்‌ 
தாயே அனைய தண்ணரு ளாலே 
தய இல்வுலகும்‌ அண்டகோ எமுமெனச்‌ 
சாதற்றுச! ட ததி சலிப்படிச்‌ சோதியால்‌ 


ஏற்றுக அண்ணலை எந்த சாளுமே ! 


4s 


ட ரட்கு அகவல்‌ 


உடபட 


க்‌ வ பட்டு 


அத்தியாயம்‌ 111--கர்மயோகம்‌ 
அர்ஜுனன்‌ : 
செய்கையிற்‌ சிறந்தது ஞானமே யென்று 
திடமுறச்‌ சொல்லும்‌ ஜனார்த்தனா! நீயேன்‌ 
அல்லல்‌ விழைச்குமிவ்‌ வமர்செயச்‌ சொற்றனை ? 
அதனால்‌ மயங்கினேன்‌ அறுதியிட்‌ டெதநலம்‌ 
சொல்லுக கேசவ! ஒருசொலால்‌ எனக்கே, 


ஸ்ரீபகவான்‌ : 
உலகனர்க்‌ இருவித நிஷ்டை எனால்முனம்‌ 
உணர்த்தப்‌ பட்டத. உண்மைகண்‌ டுவத்தலும்‌, 
தன்னயம்‌ விரும்பா ௪த்கருமஞ்‌ செய்தலும்‌, 
தொழில்செயல்‌ வேண்டேன்‌, தொடங்குவன்‌ ஞானமே 
என்னும்‌ மனிதன்‌ ஈடேறும்‌ வழியில்‌, 
அவன்‌ கணப்பொழுஅம்‌ ௮சையே னென்றல்‌ 
பேதைமை யன்றோ? ஞானி2பால்‌ நடித்தே 
தன்குண மராது தன்னுளே பலவெணம்‌ 
எண்ணிப்‌ புண்ணாவன்‌; இவனோ கபடன்‌. 
இச்சை வழிசெலும்‌ இந்திரியச்‌ சேட்டைகள்‌ 
அச்சமென்‌ றடக்கித்‌ தொழில்செய்வோன்‌ தீரன்‌. 
வரும்வினை யாற்றி வாழ்க. நீவாழா திருத்தலோ 
உன்னாலியலா. உடம்போ டுயிர்‌ கெடும்‌. 
ஆதலால்‌ பார்த்தா! ஆசைவிட்‌ டேச்செயல்‌ 
செய்யினும்‌ பரத்ததே, தேர்கமீ உணர்ந்தே, 


49 ° 


உன்னிடம்‌ உளபொருள்‌ உவப்பொடு வேள்வியில்‌ 
குதி செய்து ௮துலர்க்‌ வையேல்‌ 

தெய்வமு முன்னைத்‌ தேடிப்‌ பல்வளம்‌ 

ஈயும்‌, ஈதறித! இறையுங்‌ கொடாமல்‌ 

தன்னயம்‌ விரும்பீ,த்‌ தாரணியில்‌ பொருளெலாம்‌ 
சேர்க்கமி விரைவையேல்‌ சோரனே யாவாய்‌, 
தன்பொருட்‌ டன்றித்‌ தெய்வம்‌ அகலர்‌ 
தமக்த்து வாழ்வோன்‌ தனைப்பவம்‌ அணுகா. 
உணவால்‌ உயிர்களுஃ5 உடல்களும்‌ சமைவன. 
உணவோ மழையில்‌ உறவ. மழையோ 

தெய்வ வேள்விபிற்‌ செழிப்பது, வேள்வியால்‌ 
எங்கும்‌ நிறைபொருள்‌ ஏ௫ நிற்பது. 

இவ்வணம்‌ சுழலும்‌ ஏகவட்‌ டத்தை 

உணரான்‌ பாபி. உழல்வான்‌ புலன்களில்‌, 
தன்னிலே இன்பமும்‌ இருப்‌தயும்‌ மூழ்வும்‌ 
தான்கொண்டோன்‌ தனக்கோ தரணியில்‌ செயலில்‌, 
செய்கையாற்‌ பயனும்‌ இன்மையால்‌ இன்மையும்‌ 
சேசா அவனை, சேர்க்‌ தயிர்‌ பயன்‌ சொளான்‌. 
ஆதலால்‌ கீயும்‌ ௮வாவறு கொழில்செயின்‌ 
பசத்தோ டொன்றிப்‌ பரத்தையே அடைவர்‌. 
ஜனசன்‌ முதலோர்‌ சாத்திக்‌ சத்தியாய்‌ 
செய்தது போலச்‌ செய்‌ இரு செயல்களை. 
அதிவோன்‌ செய்வதே அறமாம்‌, அதனையே 
மக்சனாஞ்‌ செய்து மூழ்க தயிர்‌ வாழ்வர்‌, 
எவவல கதிலும்‌ எனக்கெனக்‌ கடமையும்‌ 
பயனுமின்றே. பார்த்த! நான்‌ தொழில்செயக்‌ 
கண்டனை மற்றவர்‌ கடமைசெய்‌ இருக்கவே, 
சோம்பலால்‌ நானும்‌ தொழில்செயா திருப்பனேல்‌ 
உலகோர்‌ உழல்வர்‌, உயிசெலாம்‌ மாயும்‌, 


50 


விலான்‌ செய்தொழில்‌ அவன்பயன்‌ பெறவே; 


அறி 
அறிவொன்‌ செய்தொழில்‌ அலம்‌ மதிழவே, 
அறிவிலார்‌ தமையும்‌ ௮றிவோன்‌ போற்றி 

செய்சு செயலின்‌ திறத்தவர்‌ ஓமுகவே.., 

இக்திரிய வியற்கையால்‌ இயங்கும்‌ செயல்களை 
தான்ற௮கங்‌ கொண்டோன்‌ தான்செய்தே னென்பான்‌. 
முக்குண வசத்தால்‌ முயலும்‌ செயல்களைத்‌ 

தக்க உண்மையால்‌ தானறி ஞானியும்‌ 

சிற்றறி வுடையோர்‌ செய்வதற்‌ இரங்கி 

பறறுத லிலாமல்‌ பார்த்துள மகிழ்வான்‌ 

எச்சேயல்‌ சேயினும்‌ எனக்கர்ப்‌ பணஞ்சேய்‌. 

பற்றும்‌ பாசமும்‌ தீர்ர்திவண்‌ போர்செய்‌. 
எவனிதை உணர்ந்து எதன்வழி நடப்பினும்‌ 
அவனைப்‌ பந்தம்‌ அணுகா. அவன்‌ உணரானேல்‌ 
மூடனே. பொறருமையால்‌ முற்றுங்‌ கெடுவன்‌ 
உண்மைகாண்‌ ஞானியும்‌ உலயெ லறிந்து 
அண்மையில்‌ உயிர்செயல்‌ அடைவை அடக்கான்‌ 
தன்னிற்‌ திரிய தட்பும்‌ வெப்பமும்‌ 

தன்னுளே அடக்கித்‌ தடைகின்‌ றேகுவான்‌, 
பிறர்தொழில்‌ தனிலும்‌ தன்தொழில்‌ வீசேடமாம்‌ ; 
பிறரதால்‌ பயமாம்‌; தன்னதால்‌ சிறப்பாம்‌. 


அர்ஜுனன்‌ : 
விரும்பா திருக்கவும்‌ விழையும்பல்‌ பவங்களேன்‌ 
விரும்பி வருவது விருஷ்ணிநீ விளக்குக, 
ஸ்ரீபகவான்‌ : 


விருப்பமும்‌ சினமும்‌ ரஜோகுண விழைவாம்‌, 
விலக்குக பாபமும்‌ குரோதமும்‌ தெளிர்தே, 


51 


புகையால்‌ தீயும்‌, அழுக்கால்‌ பளிங்கும்‌ 
புசையால்‌ குனவியும்‌ புலன்படா வாறு போல்‌ 
அசைப்‌ பெருக்தி அவியாத நின்றே 
ஞானியின்‌ மன தூதை நலிவறச்‌ செய்யும்‌. 
மனமும்‌ புத்தியும்‌ இக்திரி யங்களும்‌ 
மனிதனின்‌ பகையாய்‌ மயக்‌ியே கெடுக்கும்‌. 
அதலால்‌ பார்த்தா! அவைகளை அடக்க, 
ஞானவிக்‌ ஞானம்‌ நாடிமி டப்பாய்‌. 
தேகாதி களிலே சிறந்தவித்‌ இரியங்கள்‌, 
அவற்றி அயர்ந்தது அவனவன்‌ மனமே, 
மனத்தி அயர்க்தது மயக்கற்ற அறிவே, 
அறிவில்‌ சிறப்புடை ஆன்மா அன்றோ! 
இங்கனம்‌ உணர்நீதுன்‌ சங்கையாம்‌ விருப்பைப்‌ 
பங்சப்‌ படுத்திப்‌ பாரிலெத்‌ தொழிலும்‌ 
செய்க்‌ பார்த்தா செப்பினேன்‌ கர்ம 

யோக உள்ளுறையை உனக்கு நானின்றே, 


ஓம்‌. தத்‌ சத்‌. 


52 


QW முக்தம்‌ 


1 பொருளெனிற்‌ சத்த சத்தாய்ப்‌ 
பொலிந்திடும்‌ பொருளொன்‌ றல்லால்‌ 
மருள்விழி மயக்காற்‌ பேதம்‌ 
மலிந்ததென்‌ அன்னித்‌ தம்முள்‌ 
இருள்கெடக்‌ கண்டே யெங்கும்‌ 
இலங்கியுள்‌ மழு முத்தர்‌ 
அருள்மொழி யதனைப்‌ பேணி 
அறையுமிப்‌ பிரம முக்தம்‌. 


[ம] 


பிரமமே யல்லால்‌ வேறு 
பிறப்பிடம்‌ பொருளுக்‌ கில்லை 
சிரமமே யல்லால்‌ வேறாய்த்‌ 
தெளிந்திட லென்று தேறிக்‌ 
கிரமமே யவற்றின்‌ பால்நாம்‌ 
ளெர்தலே யுஅதிப்‌ பேரும்‌ 
வரமதே தம்முட்‌ காட்டி 
மாண்புஅம்‌ பிரம முத்தம்‌. 


3 ஏங்குமாம்‌ பிரம மென்றால்‌ 

எண்ணுதற்‌ கரிதே யென்னும்‌ 

சங்கையும்‌ நெனை யு சாவும்‌ 
சீடனே! சாற்றக்‌ கேளாய்‌! 

இங்குநின்‌ னிருப்பு மென்றன்‌ 
இருப்புஈற்‌ தம்மைச்‌ சார்ந்த 

பொங்குபல்‌ பொருளி ருப்பும்‌ 
புக்தியா லுணா்ந்தே யன்றோ? 


55 


6 


நியுநின்‌ விருப்பும்‌ முன்னால்‌ 
கேர்பட கோக்ூல்‌ நீதான்‌ 
ஆயுரின்‌ சடம்கொண்‌ டன்றோே 
அழறைகுவை சடமு முன்றன்‌ 
தாயொடு தந்தை சேர்க்தே 
சமைந்தவை உணர்வாய்‌ மேற்காண்‌ 
வியுமிச்‌ சடம தென்றும்‌ 


விளம்புவாய்‌ நிதான்‌ யாரே? 


சடமூடைப்‌ பொருள்க ளெல்லார்‌ 
தங்‌கிகின்‌ றழியுக்‌ தன்மை 
இடமுறக்‌ காண்பாய்‌ நீயார்‌ 
தெனிக்திலை உனக்கு வாய்த்த 
மடமுடை மனத்தால்‌ இல்கன்‌ 
மயக்கனை மயக்கம்‌ தீர்ப்பான்‌ 
கடமுடை அகா யம்போற்‌ 


கலக்தெல்கும்‌ வீளங்்‌ஃப்‌ பாரே, 


~~ ~~ ௫ ௬. 
பொருளெலாம்‌ நாம ரூபப்‌ 
பொலீவகொண்‌் டமைவ தல்லால்‌ 
பொருளலாப்‌ பொருள்‌ உண்டென்று 
புன்கணாற்‌ காண ஓண்ணாப்‌ 
பொருளெலாம்‌ பஞ்ச பூதப்‌ 
பு அமைக்க வென்னும்‌ 
பொருளறி அறிஞர்‌ சொல்லைப்‌ 
ரல்‌ அணர்த்து நோக்கே. 


54 


ரி 


மண்முதல்‌ ஐந்து பூத 

மரபினைத்‌ தெளிர்து நோக்கின்‌ 
விண்முத லிருந்து காற்று 

வீசிடும்‌ அதன்பின்‌ தேயு 
உண்முதல்‌ பொருந்தித்‌ தோன்றும்‌ 

ஊறும்ஈன்‌ னீரும்‌ பின்னால்‌ 
கண்முனம்‌ நின்றிங்‌ கோடும்‌ 


காட்சியில்‌ தடி க்கும்‌ மண்ணே. 


ஆய்ந்தவிப்‌ பஞ்ச பூத 
அமைப்பிலே தடித்த மண்ணுள்‌ 
பாய்ந்திடும்‌ மற்றை நான்கும்‌ 
பல்பகுப்‌ புடைய வாடித்‌ ்‌ 
தோய்ந்திடப்‌ பொருள்சள்‌ தோன்றும்‌. 
தொன்மையை உற்று நோக்கின்‌ 
மாய்ந்தொழிந்‌ தவற்றின்‌ கூறாய்‌ 
மண்முதல்‌ விண்ணிற்‌ சாரும்‌. 


மண்ணினைக்‌ கண்ணாற்‌ கையால்‌ 
வாயினால்‌ மூக்கி னாலும்‌ 
தண்ணிய நீர்தொட்‌ டுண்டு 
தகவுறக்‌ காண்ட லாலும்‌ 
இண்ணிய தேயு தன்னைச்‌ 
சேர்ஒளி உணர்ச்சி யாலும்‌ 
அண்ணிய பரிசத்‌ தாலும்‌ 
அடைகுவர்‌ காற்றை மண்ணோர்‌. 


55 


10 பூதகற்‌ பொலிவால்‌ வந்த 


La, 


பொருளெலாம்‌ பூத லத்தில்‌ 
அதர வெதனைக்‌ கொண்டிங்‌ 
கமைந்ததென்‌ அணர்வா யாயின்‌ 


பேதமற்‌ றகண்ட போதம்‌ 


மிறல்‌டப்‌ புணர்ப்பான்‌ தன்னுள்‌ 


சாத தத்துவத்தில்‌ நின்றே 


நழித்திடும்‌ ஈடர்கள்‌ போலாம்‌. 


ஆட்டுவான்‌ கையில்‌ நின்‌ நில்‌ 
காடுபம்‌ பரம்போற்‌ சவர்‌ 
ஊட்டுவான்‌ றன்னை நோக்கி 
உவந்தினி இருப்பர்‌ பின்னும்‌ 
மூட்டுமெவ்‌ வினைவர்‌ தாலும்‌ 
முன்னவன்‌ அருளென்‌ அன்னி 
நாட்டிய அலல பேதம்‌ 


நாடிடார்‌ நடர்க ளானோர்‌. 


அலமும்‌ ஓழிர்து போகும்‌ 
சூக்குமம்‌ ஒடுங்க காணும்‌ 
ஞாலமும்‌ மறைந்த வியும்‌' 
ஞாயிறு மடக்கப்‌ போவான்‌ 
கோலவொண்‌ பொருள்க ளெல்லாம்‌ 
கூத்தினை நடத்தும்‌ சத்தம்‌ 
மூலநற்‌ ௪தஇ தன்னை 
முயக்டொ இருப்பா னல்‌, 


56 


தமிழ வசனம்‌ 


தியானச்‌ ச நீதனைகள்‌ 


1. உண்மைப்‌ போருள்‌ 


மனமே! நீ உண்மையில்‌ நிலைத்திருக்க விரும்புகிறாயா? 
உண்மை இன்னதென்பதையும்‌, உண்மைக்கு உறைவிடம்‌ 
இன்னதென்பனையும்‌ முதலில்‌ அறிவாயா? நீ கண்கூடாய்க்‌ 
கண்ட பொருளையும்‌, காதாரக்கேட்ட சொ ல்லேயுமே, 
உண்மை ஏன்று மயங்குஇன்றாய்‌. காணும்‌ பொருட்க ளெவை 
யும்‌ அழியுர்‌ தன்மையன வேயாம்‌. ' நல்லனவும்‌, தியனவு 
மான சப்தங்கள்‌ உன்னைச்‌ தாக்கின காலத்தில்‌, நீ நல்லன 
வாய்க்கொள்ளின்‌, உனக்கு கன்மையையும்‌ ; இயனவாய்க்‌ 
கொள்ளின்‌ தீமையையும்‌ பயப்பனவாயினவே ! அதனால்‌ 
சப்தமாத்திரையான சொற்க ளெல்லாம்‌ உன்‌ மன நிலைக்குத்‌ 
தக்கவாறன்றோ ஆயின! காட்சியின்பம்‌ எவ்வளவு குத 
கலத்தைக்‌ கொடுக்கறது! காட்சியில்‌ சம்பந்தப்பட்ட ஓவ்‌ 
வொரு பொருளையும்‌ பிரித்துத்‌ தணித்த நோக்கினால்‌ அவ்‌ 
வளவு சந்தோஷத்தைக்‌ காணோமே! பிரிவற்று, ஏக உருவாய்‌, 
எங்கும்‌ நிறைந்ததாய்‌, எல்லாம்‌ வல்லதாய்‌ உள்ள ஒரு 
போருளன்றோ அக்காட்சியில்‌ சம்பந்தித்திரந்தத! ௮௮ அங்‌ 
குள்ள வரையும்‌ ரமணீய காட்சியைக்‌ கண்டாய்‌. அதனைத்‌ 
தனிப்‌ பிரித்து உன்‌ மனத்தில்‌ பாகுபடுத்தினாய்‌. அதனால்‌ 
உனக்கும்‌ பாகுபாடு வந்தது. தீத ஓலியைச்‌ கேட்ட 
மாத்திரத்தில்‌ எவ்வளவு பமவசப்படுகன்றாய்‌! நீ மாத்தி 
சமா? அறியாப்‌ பருவத்துச்‌ சிறுரும்‌, விலங்னெங்களும்‌ , 
புள்ளினங்களும்‌, சாவரங்களுங்‌ கூட சப்த மாத்திரை 
யான நாத ஓலியைக்‌ கேட்ட மாத்திரத்தில்‌ தம்மை அறி 
யாதே அனந்திக்கன்றனவே! சப்த மாத்திரையா 


59 


ஓலி க்திசளைப்‌ பிரித்து ஒவ்வோர்‌ சரமாக நீ கணக்கிட்டுக்‌ 
காண்பாயானால்‌, யாதொரு ஆனக்தமும்‌ ஜனிக்கக்‌ 
சாணோ2ம! வெறும்‌ வார்த்தையாக வன்றோ முடிறெது! 
தெ ஒலியில்‌ உள்‌ நின்று ஆட்சி செய்தகொண்டிருந்க ஒரு 
பொருளை நி அறியாத பாகுபடுத்திக்‌ கண்டாய்‌. அப்பொரு 
சின்‌ விசெடத்தாலேயே தெ ஓலி சோபிதப்‌ பட்டதை 
அறிக்தாயில்லை. எந்தப்‌ போருளானது காட்சி அனுமானத்‌ 
தாலும்‌, சோல்லுஞ்‌ சோற்களாலும்‌ கரைகாணக்‌ கூடாததாய்‌, 
அனுமானப்‌ போருட்களும்‌, காட்சிப்‌ போருட்களும்‌ ஈசிக்குங்‌ 
காலத்திலும்‌ நசிக்காததாய்‌, என்றும்‌, எவ்விடத்தும்‌ உள்ள 
தாய்‌, எப்போருளிலும்‌ . தன்னரசு உடையதாய்‌ உள்ளதோ, 
அது ஒன்றே உண்மையான பரம்‌ போருள்‌. அவ்வுண்மைப்‌ 
பொருளை மனமே! நி இங்குக்‌ காண்கன்றாய்‌, அங்கங்‌ 
கரண்ஃனறாய்‌ ; எல்குங்‌ காண்ன்றாய்‌. அவ்வொரு தனிப்‌ 
பொருளே, உன்னையும்‌, என்னையும்‌, உலகம்‌ யாவையும்‌ 
தன்னுள்‌ அடக்கிய தனிப்‌ பொருள்‌. ஆனதால்‌ மனமே! 
உண்மைக்கெல்லாம்‌ உறைவிடமாய்‌, யுகரந்த காலக்தொட்டுச்‌ 
தோன்றும்‌ பொருட்கள்‌ எவற்றிலும்‌, சூட்சுமானு சூட்‌ 
யாய்‌ அமைர்து நிற்கும்‌ உண்மைப்‌ பொருளோடு அவ்வுண்‌ 
மைப்‌ பொருளில்‌ அமைக்த நீயும்‌, உண்மையோடு உறவாடி 
நில்‌, அவ்வுண்மைத்‌ தனிப்‌ பொருளும்‌ உன்னைத்‌ தன்னில்‌ 
கிலைத்‌திருக்கச்‌ செய்யும்‌, 


ஓம்‌. தத்‌ ஸத்‌. 


2. சித்திரக்‌ காட்சி 


நான்‌ ஒரு காள்‌ ஒரு சித்‌இரிகன்‌ விட்டுக்குச்‌ சென்‌ றிருர்‌ 
தேன்‌. அவன்‌ முன்னே பெரிய பலகை ஒன்றிருந்தது. 
இல வர்ணங்களையும்‌, தூலிகைகளையும்‌ ஒரு பெட்டியினின்று 
எடுத்‌, அவை ஈளை ஒன்றோடொன்று மிசிரமித்துக்கொண்டு 
பலகையில்‌ தீட்ட ஆரம்பித்தான்‌. அங்கு சில கோடுகளும்‌ 
இங்கு சில கோடுகளுமாகச்‌ கில வர்ணங்களைப்‌ பூசிக்‌ 
கொண்டே வந்தான்‌. அவன்‌ அப்பலகையின்‌ பல இடத்‌ 
தில்‌ பல ரூபங்களை தத்ரூபமாக எழுதினான்‌. பலகை பூரா 
வும்‌, பல மணித ரூபங்களும்‌, பல மிருகங்களும்‌, பல பட்சி 
யினங்களுமாசவும்‌, சோலைகளும்‌, மாடமாளிகைகளும்‌, வான 
மண்டலங்களும்‌ அதிற்‌ செல்லும்‌ மேகத்‌ திரள்களுமாகச்‌ சில 
பொழுதில்‌ வர்ணர்திட்டி முடித்தான்‌, கண்‌ கொட்டாது 
பார்த்‌துக்கொண்டி ௬ுந்த எனக்கு அவன்‌ எவ்வெப்பொழுஅ 
எந்த எந்த ரூபத்தை வர்ணந்திட்டனானோ அவ்வப்போது 
அப்பொருட்களே என்‌ கண்முன்‌ பிரத்தியட்சமாயிருப்ப அ 
போலத்‌ தென்பட்டது. அதில்‌ ஓர்‌ இடத்தில்‌ ஓர்‌ பெண்‌ 
ஆடவனொருவனைப்‌ பரிதாப முகத்‌ 8 தாடு கெஞ்சி மன்றாவெது 
போலவும்‌, அவ்வாடவன்‌ அம்‌ மன்றாட்டத்தக்குச்‌ சிறிதும்‌ 
இரக்கமில்லாதவன்‌ போலவும்‌ அவன்‌ அத்தே நிற்கும்‌ 
மற்றோர்‌ பெண்ணிடம்‌ தன்‌ சவனத்தைச்‌ செலுத்தியவன்‌ 
போலவும்‌ காணப்பட்டான்‌. அவ்வாடவனை நான்‌ வெறுத்‌ 
தேன்‌. பார்க்க மனமில்லை. மற்றோரிடத்தில்‌ சல வாலிபரும்‌, 
யெளவனப்‌ பெண்களுங்‌ கூடிக்குடி, தது குதூகலமாயிருக்கக்‌ 
கண்டேன்‌, “ஐயோ! இவ்வாலிபர்‌ ஏன்‌ இப்படிக்‌ கெடுறொர்க?? 
ளென்று எண்ணி அதையும்‌ பார்க்க மனமில்லை. இன்னோ 
ரிடத்தில்‌ ஓர்‌ தாய்‌, தன்னந்தனியளாய்‌ தன்னருமை மகனை 
மார்போடணைத்துக்‌ கருணை முகத்தோடு பாலூட்டி மழெக்‌ 


61 


கண்டேன்‌: “என்ன கருணை! என்ன அன்பு!” என்னு மகிழ்ந்‌ 
தேன்‌. பிறிகோரிடத்தில்‌ அம்பும்‌ வில்லுக்‌ தாங்யெ லெ 
வேடர்‌ ஒரு மானைத்‌ அசத்திக்‌ கொண்டோடவும்‌, ௮௮ 
மிரண்டு ஓடித்‌ தத்தல 
சுங்கம்‌ அவ்வேடன்‌ மேல்‌ கூபீரெனப்‌ பாய்ந்து அவனைத்‌ 


A 


ரிக்கவும்‌, பக்கப்‌ புகரினணின்றும்‌ ஓர்‌ 


தன்‌ கூரிய ஈகங்களால்‌ பீறிட, அவன்‌ தேகத்திலிருர்து இரத்‌ 
சம்‌ ஆஜகப்‌ பெருகவும்‌ கண்டேன்‌. அவ்வேடன்‌ மேல்‌ 
எனக்கு என்னையறியாமலே அஅதாப மேற்பட்டு, சித்திர 
கன்‌ யச்கத்திலிருக்த வர்ணம்‌ இட்டும்‌ கத்தியை எடுத்து, அச்‌ 
சிங்கத்தின்‌ முகத்திலே குத்திவிட்டேன்‌. அப்போது தன்‌ 
வேலையின்‌ போக்கிலேயே கவனஞ்செலுத்திக்‌ கொண்டிருக்க 
சிச்திரிகன்‌, உடனே, * தம்பி! என்ன செய்துவிட்டாய்‌, 
என்‌ வேலையைக்‌ கெடுத்து விட்டாயே!” என்று என்னைக்‌ 
பரச தத ர தத படட ம்‌ 3 
சொயபித்ஐக்கொண்டான்‌. அப்பொழுது, கான்‌ அவனைப்‌ 
ட ள்‌ ட்ட ர 
பார்த்து, * இக்கொடிய மிருகம்‌ ஒரு மனிதனை வதைக்கப்‌ 
பார்க்கலாமா??? வென்றேன்‌. **நல்லது தம்பி! இது சித்திரந்‌ 
தானே! நான்‌ கற்பித்து எழுதினேன்‌, ௩ கெடுத்தவிட்டாய்‌, 
ச்துவிடுகின்றேன்‌. படம்‌ கேட்டுப்போயிற்று, பலகை 
௪ oa; 

யாவது மிஞ்சட்ட*மென்‌அ பூசா வர்ணங்களையும்‌ மற்றோர்‌ 
அலிகையால்‌ அழித்து விட்டான்‌. என்னே ! அங்கு நான்‌ 


D 


கண்டதகாயுள்ள தோற்றல்க ளெக்சே! பழைய பலகைதானே 


மிச்சமா யிருக்தது. 


ஓம்‌. தத்‌ சத்‌. 


8. பத்தியின்‌ பரவசம்‌ 


மனமே! நீ ல சமயங்களில்‌ தெய்வ உணர்ச்சிபெற்று 
தோத்திரிக்கன்றாய்‌, கோயில்கண்ட இடமெல்லாம்‌ தொழு 
கெழுகின்முய்‌, நீ எவ்வளவு அறிவுடையனாயினும்‌, எல்லா 
சமர்‌ ச்தையுஞ்‌ செய்ய வல்லோனாயினும்‌, வானிலாகட்டும்‌ 
கடலினாகட்டும்‌ ஊடுருவிச்‌ செல்லும்‌ நுண்ணிய கருவிகள்‌ 
அமைகச்கும்‌ சருமானாயினும்‌, உன்னைப்‌ பார்க்கிலு மிக்க வல்‌ 
லான்‌ ஒருவனிருக்கிறான்‌ என்ற உணர்ச்சியே, உன்னைப்‌ 
பக்தியின்பால்‌ ஈடுபடுத்துறெது. நன்றே செய்தாய்‌, நீ 
தெய்வச்‌ இனிடம்‌ காட்டும்‌ பக்திவிகயம்‌, ஏதோ ஒரு நயம்‌ 
பற்றியா, அன்றிப்‌ பரம பிரீதியாகவா செய்னெறனை 2 
சொல்‌. அப்படியாயின்‌, நின்‌ உற்றார்‌ உறவினர்‌ பெண்டு 
பிள்ளைகளிடத்‌துக்‌ காட்டும்‌ உன்‌ அன்பென்ன பக்தியா 
குமோ? பக்தி என்பது: உன்னில்‌ மிக்க அறிவோரும்‌ 
வல்லோருமாவா ரிடத்து நீ உன்னிலையைத்‌ தாழ்த்தி அவர்‌ 
நிலையை உயர்த்திக்‌ காண்ப தொன்றன்றோ? அக்ஙனமாயின்‌ 
உன்னைச்‌ சூழ்க்‌கள்ள எப்பொருள்‌ தான்‌ உன்னிலும்‌ இழிந்த 
பொருள்‌. நீ இழிந்த பொருளாய்க்‌ கருதும்‌ கல பொருளும்‌, 
சில காலங்களில்‌ பெரும்‌ பொருளாயன்றே காண்கின்றுய்‌? 
அங்ஙனம்‌ நீ காட்டும்‌ பக்திவிரயம்‌ ஒருதலைப்‌ பட்டதல்‌ 
லவோ ? ஆசையால்‌ மனமே! நீ தெய்வ உணர்ச்சியால்‌ காட்‌ 
டும்‌ பக்தியே போல, மற்ற, உன்னோடொத்த சமத்துவப்‌ 
பொருள்களிடத்அம்‌, இழிந்த பொருள்களிடத்தும்‌, பக்தி 
யைச்‌ செலுத்திப்‌ பார்‌, ஏனெனில்‌ எல்லாப்‌ பொருட்களும்‌ 
ஏதோ ஒரு பெரும்‌ பொருளின்‌ பல வடிவங்களேயாம்‌, நீ 
உன்னில்‌ இழிந்த பொருளாய்‌ ஒரு பொருளையுங்‌ கருதாதே, 
உன்‌ நிலையை எப்போதும்‌ தாழ்த்திப்‌ பிறர்‌ நிலையை எப்‌ 
போதும்‌ உன்னில்‌ மிக்க தென்றே கருது. அப்போதுதான்‌ நீ 


63 


எப்பொருளுக்கும்‌ மேலாம்‌ ஒரு பொருளின்பால்‌ பக்தி 
செலுத்தக்கூடிய பக்குவம்‌ வாய்ந்தவன்‌, “ஈம்‌ ௮றிவென்ன | 
ஈம்‌ இறமை என்ன! தம பிறப்புயர்வென்ன!'' என்று என்றே 
அம்‌ எண்ணாதே. உன்‌ அறிவையும்‌ திறமையையும்‌ பிறப்‌ 
புயர்வையும்‌, பிறர்‌ கணிக்க வேண்டியதிருக்க நீ தானே 
அவைகளை கீனைத்து ௮கங்கரிப்பையானால்‌, ஐயோ! உன்னிலை 
மிகத்‌ தாழ்ந்தே போகும்‌, ஆனதால்‌ மனமே! இன்று முதல்‌ 
நீ காணும்‌ எப்போருளிடத்தும்‌ பக்திவிகயமாய்ப்‌ பரவசப்படு, 
நீ உண்மைப்‌ பக்திமானயின்‌, ஒரு பொருளிடத்தம்‌ 
அவேசங்‌ காட்டாதே. அவேச புத்தி உன்னிடம்‌ இஞ்ச்‌ 
தேனும்‌ இருக்குமாயின்‌ உன்னைக்‌ கெடூத்தவீடும்‌, பார்த்த 
விடமேல்லாம்‌, பார்த்த போருளேல்லாம்‌, பரமனேன்றே 
கருது. :* பார்க்குமிட மெங்கு மொரு நீக்கமற நிறைகின்ற 
பரிபூரணானந்தமே'' உன்‌ பக்திக்குரிய பொருள்‌, அதைத்‌ 
தவிர உன்னில்‌ இழிந்த பொருளோ சமத்துவமுடைய 
பொருளோ வேறு சடையா, ஆனதால்‌ ££ கண்டன 
லெலாமுனஅ தெய்வமாகக்‌ கருதி வழிபடும்‌ நிலை கைவர ?”, 
அவ்வானத்தப்‌ பொருளோடு பரவசப்பட்டு நிலைத்த நில்‌, 
அன்றே கின்‌ பக்தியின்‌ பலன்‌ காண்பாய்‌. 


ஓம்‌. தத்‌ சத்‌. 


ட ஓ ப்‌ ட 
இந்தியச்‌ சிற்பம்‌ 
எனகவ 

இந்தியச்‌ இற்பத்துள்‌ கோயில்‌, கோபுரம்‌ ஸ்தூபி, 
சிலை, வாசனம்‌, மண்டபம்‌, மாளிகை, கூடம்‌, தடாகம்‌, தேர்‌ 
முசலியவைசளின்‌ நிர்மாண சாஸ்திரமும்‌, அவற்றிற்கு உப 
யோகமான மண்‌, கல்‌, மரம்‌, உலோகம்‌, அணைக்சருவி 
இவைகளின்‌ தன்மையும்‌, அதனைப்‌ பண்படுத்த முறையும்‌, 
அவைகளை விசித்திரப்பாடுடைய தாய்ச்‌ கண்கவர்ச்சிகொள்ள 


அணுக்க வேலைகளால்‌, அலங்கரிப்ப அம்‌ அடங்கும்‌. 


சிற்ப சாஸ்திரம்‌, பூர்வ அனுஷ்டான ரீதியாகவும்‌, 
இயற்கை ரீதியாகவும்‌, இன்னின்ன விக்ரெகங்கள்‌, இன்‌ 
னின்ன கோயில்கள்‌, இன்னின்ன மாடங்கள்‌, இன்னின்ன 
விதமாய்‌ த்தான்‌ செய்யப்பட வேண்டுமென்றும்‌, அவை ஓவ்‌ 
வொன்றிலும்‌ இன்னின்ன அம்சங்கள்‌ அமையப்பெற 
வேண்டுமென்றும்‌, உயரம்‌ அகலம்‌ நீளம்‌ இவைகளை வரை 
யறுத்துச்‌ சொல்லும்‌, சாஸ்திர ஓழுங்கன்படி. செய்யும்‌ 
ஒவ்வொரு நிர்மாணமும்‌ இவ்வளவு காலம்‌ நிலை நிற்குமென்‌ 
அம்‌, சாஸ்திர வீரோதமாகச்‌ செய்யும்‌ நிர்மாணங்கள்‌ காலக்‌ 
கிரமத்தில்‌ அழிந்துபோகும்‌ என்றும்‌, அவ்வாறு அழிந்து 
போகாதருச்ச வேண்டும்‌ பிராயாச்சித்தமும்‌ புகலும்‌ அப்‌ 
பெரும்‌ சாஸ்திரம்‌, இப்பெரும்‌ சாஸ்திரம்‌, பலகால அனு 
பவத்தாலும்‌, அனுஷ்டானத்தாலும்‌ கைவந்த ஒரு பெரும்‌ 
பொக்கஷெம்‌. இந்தியச்‌ சிற்பம்‌ பூர்வம்‌ மயன்‌ என்னும்‌ தெய்வ 
சிற்பியால்‌ எழுதப்பட்டுள்ள தென்பர்‌ பெரியோர்‌, இதனை 
அ.தாரமாக வைத்துக்கொண்டே இந்தியாவில்‌ ஆங்காங்கு 
தோன்றும்‌ பூர்வ கோயில்கள்‌, மாடங்கள்‌, விக்கிரகங்கள்‌ 
முதலியன நிர்மாணிக்கப்பட்டன என்பதும்‌ உலகப்‌ பிர 
இத்தம்‌, தற்காலத்தும்‌ அம்மயன்‌ வழிவந்த சிற்பிகள்‌ இத்‌ 


65 


தென்தேயத்‌ இல்‌ சிலர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களிடம்‌, இம்‌ 
மயன்‌ எழுதிய சுற்பச்சுவட. ஒன்று வெகு பக்திரமாய்ப்‌ 
பானகாக்சப்பட்டு வருகின்றது. எந்த நிர்மாணம்‌ இச்‌ சிற்பி 
கள்‌ செய்ய நேர்ந்த காலத்தும்‌, தங்கள்‌ சிற்பச்சுவடியிற்‌ 
கண்ட முறைப்படியே செய்து வருறோர்கள்‌. அதற்கு 
மாருய்‌, நாம்‌ சில மாஅ கல்கள்‌ செய்யச்‌ சொன்னால்‌ அதனால்‌ 
சேரும்‌ பிந்திய சஷ்ட த்தையும்‌ அவர்கள்‌ அச்சுவடி.யிலிருந்தே 
ஆதாசமாய்ச்‌ சாட்சி கொடுக்கிறார்கள்‌. 


அந்தச்‌ சிற்ப சாஸ்திரத்தை ஆராய நேர்ந்தால்‌ ஆதி 
யில்‌ இவ்வுலக சிருவ்டிக்குக்‌ காரணமாய்‌ விஸ்வரூப விராட்‌ 
புருஷன்‌ என்னும்‌ பிரமம்‌ ஒன்று இருந்ததாகவும்‌, அத 
னிடத்திலிருக்கேசே பல கொடி சக்திகள்‌ வெளிப்பட்டன 
வென்றும்‌, இவ்வுலூல்‌ திகழும்‌ பல தொழில்களுக்குக்‌ கர்த்‌ 
தீர்கள்‌ இச்‌ சக்திகளே யென்றும்‌, இவர்கள்‌ செய்யும்‌ ஒவ்‌ 
வொரு நீர்மாணமும்‌ பூர்வ விராட்‌ புருஷனுடைய கற்பிதக்‌ 
கட்டளை யென்றும்‌, அதற்கு விரோதமாய்‌ ஒன்றும்‌ நடப்ப 
தில்லை யென்றும்‌ சொல்லுன்ற து. அம்மனம்‌ விராட்‌ புருஷ 
னால்‌ பல சக்இகளுக்குக்‌ கற்பிக்கப்பட்ட சாஸ்திரங்களில்‌, 
மயன்‌ மூலமாய்ச்‌ சிற்ப சாஸ்திரம்‌ பூலோக நிர்மாணத்தக்‌ 
குக்‌ கொடுச்சப்பட்ட தென்பது அறிஞர்‌ கொள்கை. 


காம்‌ செய்யும்‌ ஒவ்வொரு காரியத்திலும்‌ பூர்வ முதலா 
சுவே அனுஷ்டான லிருக் தசை மிகவும்‌ பெருமைப்படு ர்‌ 
திக்‌ கையாளும்‌ வழக்கம்‌ சமக்குட்‌ பதிந்து வேரூன்றியிருப்‌ 
பன எவரும்‌ மறுக்காக ஒரு பிரமாணம்‌. அதனாலேதான்‌ 
பலதெய காசரிகங்களோ, அனுஷ்டானங்களோ நம்மிடை 
காலவரையறையுன்‌ வந்து புகுக்கிம்‌ ஈம்மிடத்தன்ள பூர்வ 
சின்னங்களே மலிந்து நிற்க இப்போதும்‌ காண்டுன்‌? ழும்‌. 
ஜன கிர்மாணமாகட்டும்‌, அரியல்‌ நி சர்மாணமாாட்டும்‌, 


66 


குடும்ப நிர்மாணமாகட்டும்‌, சியை நிர்மாணமாகட்டும்‌, 
தேவதா பூசை நிர்மாணமாகட்டும்‌, ஓவ்வொன்றும்‌ அதில்‌ 
பங்குபெறுகன்றது. அவ்வித நிர்மாணங்கள்‌, பூர்வம்‌ பல 
அறிவுடையோர்களால்‌, இத்தேச க்ஷேமத்தைக்‌ கருதியே 
பலகால அனுபவமுங்‌ கொண்டே செய்யப்பட்ட து. அதஅவே 
அப்போது வாழ்ந்த சர்வஜன சம்மதமாசவும்‌ கொள்ளப்‌ 
பட்டது. பின்னர்‌ காலஞ்‌ செல்லச்‌ செல்ல ஜன ஒற்று 
மைக்கும்‌ உலக ஓழுங்குக்கும்‌ ஏற்பட்ட அவைகள்‌ பல 
மலினமடைந்தும்‌, பல வேறு முறையில்‌ அனுஷ்டிக்கப்‌ 
பட்டும்‌ வருஇன்‌ றன. 


ஈமஅ தேசமோ பூர்வம்‌ பல பாகங்சளாய்ப்‌ பிரிக்கப்‌ 
பட்டு, 56 தேச அரசர்கள்‌ ஆட்சி புரிந்தார்களென்று சொல்லப்‌ 
படுறது. இத்தேயம்‌ பூர்வம்‌ செழிப்பும்‌, செல்வமும்‌ ஓங்‌, 
பொன்‌ விளையும்‌ போக பூமியாயிருர்தத. ஓவ்வொரு 
அரசரும்‌ தம்‌ தேச நிர்மாணத்தில்‌ மிகுதியும்‌ கவலைகொண்‌் 
டிருந்தார்கள்‌. நீடித்த காலம்‌ நிலைப்பனவான பெரும்‌ நிர்‌ 
மாணங்களும்‌ அவர்களால்‌ ஸ்தாபிக்சப்பட்டன. பல கத்‌ 
தொழிலாளர்‌ இவ்வரசரால்‌ ஆ.தரிச்கப்பட்டு மேலும்‌ மேலும்‌ 
தம்‌ தொழிலை விருத்திசெய்‌ அவக்தார்கள்‌. இவர்களுக்குள்‌ 
ளிருந்த பெருங்‌ குறையெல்லாம்‌ ஓற்றுமை யின்மையே. 
அதனால்‌ பல பெரும்‌ போர்கள்‌ இர்‌ நாட்டில்‌ நிகழ்ச்தன. 
சில அற்ப விஷயங்களைக்‌ சாரணமாகக்‌ சொண்டு, ஒருவர்‌ 
நாட்டை ஒருவர்‌ சைப்பற்றவும்‌ நேர்ற்சகு. சண்டைக்‌ காலங்‌ 
களில்‌ ஒருவர்‌ ௮ரணை ஒருவர்‌ இடித்தும்‌ ஒருவரால்‌ பூஜித 
மாகக்‌ காப்பாற்றப்பட்ட பொருள்களை ஒருவர்‌ கொள்ளை 
கொண்டும்‌ சென்றார்கள்‌. இம்மட்டோ! பக்க காட்டு ௮ன்னிய 
அரசரும்‌, இச்‌ காட்டின்‌ பொருட்‌ செறிவையும்‌, செழிப்பை 


யும்‌ கண்ணுற்றுப்‌ பல தடவையும்‌ படைகொண்டு பல பூர்வ 


67 


நகரங்களைப்‌ பாழ்படுத்தியம்‌, கொள்ளை கொண்டும்‌ சென்றார்‌, 

கள்‌. என்றாலும்‌, இன்றும்‌ கம்‌ காட்டின்‌ புகழையும்‌, 

பெருமையையும்‌, எனைய நாட்டாருக்கு எடுத்துக்காட்டும்‌ 
௧ 


கலகங்களை விளக்கமா. சிங்கும்‌ நிர்மாணங்களும்‌ சில உள. 


இந்தியச்‌ சிற்பமாவ து கான்கு வகைப்படும்‌. அவை கற்‌ 


சிற்பம்‌, லோசச்சிற்பம்‌, மரச்சிற்பம்‌, பலகைச்‌சற்பமாம்‌. 


கற்சிற்பமாவது கோபுரம்‌, கோயில்‌, தடாகம்‌, மாடம்‌, 
மாளிகை, அரண்‌ முதலியன எட்டுவதற்கு உபயோசமாகும்‌ 
கல்‌, அதனை உபயோகிக்கும்‌ முறை, அவைகளின்‌ விசித்திர 
வேலைப்பாடு, வீக்கம்‌ அமைத்தல்‌ முதலியன அகும்‌. 


உலோகச்‌ சீற்பமாவது ஸ்தம்பம்‌, கும்பம்‌, உற்சவ 
விக்ரகம்‌, வாகனம்‌, பண்டபதார்த்தம்‌, ௮சசர்க்கு உபயோக 
மாகும்‌ சேடயம்‌, சத்தி, சிம்மாசனம்‌, குடை முதலியன 
பஞ்சலோகங்களில்‌ அபூர்வ வேைத்திறனுடன்‌ அமைத்துச்‌ 
செய்வ தாம்‌. 


மரச்‌ சிற்பம்‌ மேற்கண்ட கோயில்களின்‌ கோபுரம்‌, 
கடம்‌ மானகை, அரண்‌, தேர்‌, ஸ்தம்பம்‌, உற்சவ விக்ரெகம்‌, 
வாகனம்‌, ௮ர௪ சம்மாசனம்‌, மற்றும்‌ கண்‌ சவர்ச்சிகொள்ளும்‌ 

ணன ன ச - ்‌ ்‌ 
ரூபங்கள்‌ அமைக்தல்‌, செடிகொடி தோண்டி எடுக்தலாகும்‌. 


பலகைச்‌ சீற்பமாவது மற்ற மூன்று சிற்பத்‌ .தச்கு 
அதாரமாய்‌ எதைச்‌ செய்யவேண்டுமோ அதனைச்‌ சிறிய 
அளவில்‌ பருமன்‌, உயரம்‌, அகலம்‌ முதலியவற்றைக்‌ குறித்‌ 
கீலும்‌, கான்கு தஇிரைகளிலிருந்தும்‌ ரோக்குங்‌ காலத்தில்‌ 
தோன்றும்‌ ஒழுங்கன்மைகளை ஐழுக்குபெற வரையறுத்த 
ஆம்‌, அங்கனம்‌ செய்யப்படும்‌ சிற்பங்சரூடைய, நிறம்‌, 
பேசா பேதம்‌ முதலிய இயற்கையைக்‌ காட்டும்‌ ரூப நிர்மா 


மாம்‌. அவ்வாறு பெரும்‌ பொருள்‌ நிர்மாணிப்பதற்கு 


65 


முன்னே அதனைச்‌ சிறிய அளவாகக்‌ குறித்துக்‌ கொள்வதற்கு 
மேல்நாட்டார்‌ பிளான்‌ ( Plan) என்று சொல்லுநறர்கள்‌. 


பூர்வம்‌ சிற்பமான து ஜனங்களின்‌ பொது நிர்மாண 
மாகச்‌ கருதப்பட்ட. பெருங்‌ கோட்டைகள்‌, மதில்கள்‌, 
கோயில்கள்‌, பொது மாடங்கள்‌, தேர்கள்‌, வாகனங்கள்‌, 
ஜனங்களின்‌ பாஅகாப்பிற்கும்‌, வழிபாட்டிற்கும்‌, மன வெழுச்‌ 


றி 


ப்ப க லர . ட்‌ ச 
சிக ம்‌ சாதகமாய்‌ பப னள FIST AID 
ப்‌ ) அறி 


வுடையோராலும்‌ பெரிதும்‌ போற்றப்பட்டுவந்தன. அவை 
கனை நிர்மாணிப்ப தில்‌ ஜனங்கள்‌ காட்டின ஊக்கம்‌ பெரிதும்‌ 
உவக்க்‌ தக்கது. ஒவ்வொருவரும்‌ தமக்குத்‌ தெரிக்த வேலை 
சளைச்‌ செய்ய முன்‌ வந்தனர்‌. இலர்‌ ஒரு வகுப்பினராய்‌ இரு 
தொழிலைப்‌ போற்றிவக்தனர்‌, அவர்‌ தம்‌ அனுபவத்தால்‌ 
அடைந்த தேர்ச்சியின்‌ விளச்கங்களே இன்று நம்மிடை 
நிற்கும்‌ நிர்மாணங்கள்‌. இவ்வாறு ஜன கிர்மாணம்‌, பொது 
ஜன முற்‌ பாக்கைத்‌ தழுவி, ஓழுங்குபெறப்‌ பாதுகாக்கப்‌ 
பட்டு வந்தது. இவைகளுக்‌ கெல்லாம்‌ இயற்கையே பெரும்‌ 
அணையாய்‌ நின்றது என்பத வெளிப்படை. 


பூர்வம்‌ மனு இவ்வுலகத்தில்‌ ஈகர ஆம்பித்த காலத்தில்‌ 
அவனுக்குள்‌ இன்றியமையாதனவாய்‌ அமைந்த இயற்கை 
நிர்ப்பத்தங்கள்‌ அவனைப்‌ பல செய்கைகளுக்குத்‌ தாண்டி 
யிருக்கவேண்டும்‌. பசியாலும்‌, சோர்வாலும்‌, மழை பனி 
லெயிலாலும்‌ வருக்தம்போது அவைகளை த்‌ தணிக்கப்‌ பல 
முயற்சிகள்‌ செ.ப்து, தன்னிடத்கி அடங்கியிருக்கும்‌ சக்‌ இயை 
உபயோகப்‌ பசி, தாகம்‌, பிணி முதலிய மிர்ப்பர்தங்களை 
நீச்ச ஓவ்வொரு மனுவும்‌ அண்டப்பட்டிருக்கவேண்டும்‌, 
இயற்கையில்‌ அவணுச்‌ கனுச.ணையாக, அவன்‌ தன்‌ விருப்‌ 
பத்க்‌ முகந்த, பல பொருள்கள்‌ மலிக்‌ நிருப்பதை உண்டும்‌, 
இடங்கண்டு ஒதுங்கயும்‌, பின்னர்‌ காலவரையறையில்‌ 


69 


அதன்‌ விசேடம்‌ கண்டு காதலித்தும்‌, ஓவ்வொரு மனுவும்‌ 
தன்‌ வாழ்கான்‌ கழித்தவர்‌ இருக்கவேண்டு மென்பது என்‌ 
கொள்கை, அவ்வான தமக்குச்‌ சாதகமாய்த்‌ தம்‌ போஷ 
ஓய பல பொருள்களைப்‌ பெற்ற காலத்து, 


ணைக்கு வேண்‌ 
மைக்கு உற்ற அணுபவ முறைகளைத்‌ தம்‌ போலொத்த பிற 
மனுக்களுச்குஞஷ்‌ சொல்லி, அவர்‌ தம்‌ அனுபவத்தையும்‌ 
அறிக்து ஒவ்வொருவரும்‌ உலக அறிவில்‌ மேம்பாடுற்றார்கள்‌. 
இதை வைத்து நோக்குங்கால்‌, இவ்வுலக நிர்‌ மாணத்‌ 
அக்குக்‌ காரணமாய்‌ ஒரு பெருஞ்சக்‌தி ஊடுருவி நிற்‌ 
இன்ற தெனக்‌ காண்போம்‌. அதன்‌ கிருபை நமக்குக்‌ இடைக்‌ 
கவும்‌, அதனை வழிபடவும்‌, கண்கூடாய்க்‌ கண்டுகொள்ள 
வும்‌, பலர்‌ ஈம்மில்‌ ௮ணிக்தார்கள்‌. எங்கே தேடியும்‌ காணப்‌ 
படாததால்‌, அப்பெருஞ்‌ சக்தியை அவரவரும்‌ அவரவர்‌ 
மனப்போக்‌கன்படிே 2 க்க தேர்க்‌ சிலர்‌ 
ன்படியே ஆராதிக்க நேர்க்தது. லர்‌ ரூப 
மென்றனர்‌; சிலர்‌ ௮ரூபமென்‌ றனர்‌; சிலர்‌ குணனென்றனர்‌; 
சிலர்‌ கிற்குணனென்றனர்‌. இன்னும்‌ பலர்‌ பலவிதமாய்ச்‌ 
சொல்லி கம்மை ஒரு முஃவுக்கு வரவொட்டாமல்‌ செய்து 
விட்டனர்‌, ஆனாலும்‌ கம்‌ பூர்வ முதாதைகள்‌, இப்பெருஞ்‌ 
சக்தியை மறத்தாரில்லை. அதன்‌ கிருபா நோக்கப்படியே 
அட்ட ரத்‌ ்‌ - 
எல்லாம்‌ ஈடக்கறதென எண்ணி, அதனை ஞாபகமாகக்‌ 
கருதிப்‌ பல இடங்களை ஸ்தாபித்து இல்‌ ஒன்றுசேர்ந்‌ 
ரு, ல 2௨ | விதா, ௮ ஓன்றும்சாத து 
வணங்‌ வக்தார்கள்‌. அங்கனம்‌ அப்‌ பெருஞ்‌ சக்தியைக்‌ 
குறித்தத்‌ தோத்திரிக்கும்‌ இடங்களே பின்னர்‌ சோயில்க 
ளாயின. அக்கோயில்களில்‌ உள்ள பல ரூப விக்கிரகங்கள்‌ 
இப்பெருஞ்‌ சக்தியை ஞாபக மூட்ட ஸ்த £பித்தவர்களுடைய 
மனப்பாங்கை ஓட்டி, கிர்மாணிக்கப்பட்டன, இவ்விதமாக 
கரம்‌ எந்தக்‌ கோயீலைப்‌ போய்ப்‌ பார்க்‌ ர்‌ i 
எந்த ப்‌ போய்ப்‌ பு நேர்ந்தாலும்‌, அங்கு 
பல ரூப காம பேதங்களூள்ள விக்ரெகங்களும்‌, அவற்றிற்‌ 
குரிய ஸ்தானங்களும்‌ காண்போம்‌. குதிரைமேலும்‌, மில்‌ 


70 


மேலும்‌, காகாமேலும்‌, கிளிமேலும்‌, அன்னத்தின்மேலும்‌, 
காக்கைமேலும்‌, கருடன்மேலும்‌ தோன்றும்‌ மனித விக்கிர 
கங்கள்‌ பல உண்டு, இம்மட்டோ, ஒன்னுக்கு யானை முகம்‌, 
ஒன்னு குதிரை முகம்‌, ஒன்று பன்றி முகம்‌, ஒன்றுக்கு மீன்‌ 
மாகம்‌ முதலிய பல வேறுபாடுடைய விக்கிரகங்கள்‌ அமைந்த 
கோயில்களுமுண்டு, அப்‌ பெருஞ்‌ சக்தியை அறிய அசை 
கொண்டார்‌ பலரும்‌ பலவிதமாய்‌ ரூபிகாரப்‌ படுத்திக்‌ 
கொண்டார்கள்‌ என்பதைச்‌ சுட்டிக்‌ காட்டவே நான்‌ இவ்வாறு 
பிரஸ்தாபிக்க நேர்க்ததேதவிர, அவ்விக்காகங்களையோ, ஆரா 
தனையையோ, அதன்‌ அழ்ந்த கருத்துப்‌ பதிந்த தோற்றங்‌ 
களையோ கண்டிக்க வந்தவனல்லன்‌. ஈம்‌ பூர்வ சிற்பிகள்‌ 
ஜனங்களின்‌ மனப்‌ போக்குக்குச்‌ சாதகமாகவே கடவுளரைப்‌ 
பல ரூபங்களாய்ச்‌ செய்‌ திருக்கிறார்கள்‌. அதோடு இயற்கை 
யில்‌ அவர்கள்‌ கண்கூடாய்க்‌ கண்டனவெல்லாம்‌ தெய்வ அம்ச 
மாகவே நிர்மாணித்ததை கோக்கும்போ௮, ஸ்ரீ கிருஷ்ண 
பகவான்‌ கீதையில்‌ அருச்சனனைப்‌ பார்த்து, “நண்ப, என்னை 
அராதிப்பவர்கள்‌ என்னை எந்த ரூபமாய்‌ நினைத்து அராதிக்‌ 
கிறர்களோ அந்த ரூபமாய்‌ அவர்களுக்கு நான்‌ பிரசன்ன 
மாஜன்றேன்‌ ?' என்று சொன்னதும்‌, ::பிரமமாகிய நான்‌ 
காணும்‌ பொருள்களி லெல்லாம்‌ அதனதன்‌ மயமாய்‌ நிற்‌ 
இறேன்‌?? என்று சொன்னதும்‌ ஒப்ப கேருகிற த. அதலால்‌ 
சற்பிகளூடைய மனப்போக்கு ஜனசமூக மனப்போக்கே 
யாகும்‌. 

இத மாத்திரமோ! சில மண்டபத்‌ தூண்களிலும்‌, 
தெர்களிலும்‌, சிற்பிகள்‌ தம்‌ வேலைத்திறமையைக்‌ காட்டி நிர்‌ 
மாணித்திறுக்கும்‌ விசித்திரங்கள்‌ நோக்கினால்‌, ஜனங்களுக்கு 
என எது பிரீதியோ அதனையே கல்லிலும்‌, மரத்திலும்‌ 
கணித்திருப்பதாகக்‌ கொள்ளலாம்‌, காமி காம முட்டத்‌ 
சீக்கு விக்க சேஷ்டைகளைப்‌ பார்த்தும்‌ ஞானி, ஞான 


11 


முகூர்த்தமாய்‌ விளங்கும்‌ ரூபக்களைப்‌ பார்த்தும்‌, சிறியவர்‌ 
வினோத ரூபங்களைப்‌ பார்த்தும்‌, கலைஞன்‌ கல்‌ வெட்டுக்களின்‌ 
திகளைப்‌ பார்த்தும்‌ மகிழ, கோயிலில்‌ பல விடங்களில்‌ பல 
காட்சிகள்‌ செய்யப்பட்டிருக்கன்றன வென்றால்‌, பல்‌ இறக்க 
ரும்‌; பல்‌ குணத்தரும்‌ ஒருங்க வந்து, அங்கெ கூடிக்‌ 
கொஞ்ச கேரமாவது, இருந்து போக வேண்டுமென்னும்‌ 
அழ்ந்த கருத்தைக்கொண்டே, சிற்பிகள்‌ அவைகளை ர்‌ 
மாணித்திருக்கறெர்க னென்னலாம்‌. இதனால்‌ பூர்வ இந்தியச்‌ 
சிற்பிகரின்‌ மனப்‌ போக்கு அறியச்‌ சாதகமாகிறது. இவ்வித 
ரூப பேதங்களைச்‌ சிற்பிகள்‌ நிர்மாணிப்பது இந்திய சேசத்‌ 
தில்‌ மாத்திரமல்ல, ரோம்‌, எகிப்து, பாபிலோன்‌, கிரீஸ்‌, 
சைன, பர்மா முதலிய வீடல்சலிலும்‌ அங்குள்ள சிற்பிகள்‌ 
a ணி அ ர. 2 2 » $e - ல ன்‌ 

யி 0 ௫215 5 னள ல 9 
கிர்மாணி கதிருப்பதை நோக்குங்கால்‌, உலக மக்கள்‌ தெய்வ 
வழிபாட்டி தனு, இவைக ளெல்லாம்‌, சாதக மென்றே கருதி 


னார்‌ போலும்‌. 


இணி இக்தியச்‌ சற்பமான ௮, பூர்வ இந்தியக்‌ குடிகளால்‌, 
தெய்வ வழிபாடு செய்யும்கோயில்களிலும்‌, அரச மாளிகை 
களிலும்‌, அதனை அடுத்த மற்றும்‌ இடங்களிலும்‌ விளங்கு 
கின்றது. ஈம்‌ இந்து தேசமோ பல வகுப்பினர்‌ கொண்ட 
ஓரு தேசம்‌. இவர்கள்‌ ஓருவருக்கொருவர்‌ யாத்திரைக்‌ காலங்‌ 
களில்‌ ௮ளவளாவும்‌ வழக்கம்‌ பெரிதும்‌ தெய்வ வழிபாட்‌ 
டோடு பொருத்தப்பட்டிருக்தது. அதனுலேதான்‌ பல 
ஈகசக்களிலுள்ள, கோயில்கள்‌ வேறு வேருனாலும்‌, அத 
தற்கு ஏற்றம்‌, தாழ்ச்சி, புராணிகர்களால்‌ கற்பிக்கப்பட்டு, 
தென்னாட்டிலுள்ளோர்‌ வட நாட்டுக்கும்‌, வட நாட்டார்‌ 
தெல்னாட்டிற்கும்‌, சோத்த யாத்திரை செல்லுதல்‌ முற்‌ 
காலத்து ஈடந்து வந்தன. அப்போது அங்கங்குள்ள 
விசித்ர வினோதங்களும்‌ காணப்பெற்று, தம்‌ நாட்டுக்குத்‌ 


72 


இரும்பியபின்‌, அவர்கள்‌ நாட்டில்‌ குறைவுற்றதாயும்‌ பிற 
நாட்டிலுள்ளதாயுமுள்ள பல நிர்மாணங்கள்‌, ஸ்தாபிக்கப்‌ 
பட்டன. இதனாலேதான்‌ ஓர்‌ காலத்தில்‌ இவ்விந்திய தேச 
முழுவதும்‌ ஒன்றுக்கொன்று சம்பந்தமான, பொருத்தங்க 
ரூடைய பல சாஸ்‌ இரங்களும்‌, நிர்மாணங்களும்‌, செய்யப்‌ 
பட்டிருக்க வேண்டும்‌. அப்படிப்பட்ட பெரிய நிர்மாணங்‌ 
களெ வடராட்டில்‌ காசி, வடமதுரை, சோமனாத்‌, கயா, 
இந்திரப்பிரஸ்தம்‌, அயோத்தி, ஹரித்துவார்‌ மூதலிய 
பெரும்‌ கே்ஷேத்திரங்களிலும்‌, தென்னாட்டில்‌ மகாபலிபுரம்‌, 
காஞ்சி, திருவாரூர்‌; சிதம்பரம்‌, மதுரை, ராமேஸ்வரம்‌, 
திருநெல்வேலி, குமரி முதலிய க்ஷேத்திரங்களிலும்‌ உள்ள 
கோயில்கள்‌, அக்கோயில்களிலுள்ள கோபுரம்‌, ஸ்தூபி, 
ஸ்தம்பம்‌, உற்சவ விக்கிரகம்‌, கல்லில்‌ செதுக்கிய விக்கிரகம்‌ 
மு,சலியன பெரிதும்‌ சிற்பசாஸ்‌இர அமைப்புக்கு அங்கமாகச்‌ 
செய்யப்பட்டிருக்சீன்றன. ரூப பேதங்கள்‌ அங்கங்குள்ள 
சிற்பிகளின்‌ மனப்போக்கு வேலைத்திறம்‌ முதலியவற்றிற்குத்‌ 
அகுந்ததாய்ச்‌ செய்யப்பட்டிருந்தாலும்‌, ௮வைகளிலுள்ள 
பொது நோக்கை எங்கும்‌ காணலாம்‌. பெளத்தர்‌ காலங்களில்‌ 
செஅக்கப்பட்ட மலைக்குகைகளில்‌, எலிபேண்டா, அஜண்டா 
முதலிய குகைகள்‌, ஓரே மலையில்‌ வெட்டப்பட்டனவாய்ப்‌ 
பல தூண்களும்‌ பல விசித்‌ இரங்களடங்கய பல துறைகளும்‌, 
மதச்சின்னங்கள்‌, மத நீதிகள்‌, மதஸ்தாபிதர்கரூடைய கல்‌ 
வெட்டுக்கள்‌ அடங்கியிருந்தன வென்றால்‌ பூர்வச்‌ சிற்பிகளின்‌, 
வேலைத்திறன்‌ எங்ஙனம்‌ புகழ்தற்குரியதென்பதை நீங்களே 
நிதானிக்கலாம்‌, காசியில்‌ பூர்வ இந்து ஆலயமாயிருந்ததை 
மகம்மதிய அசர்‌ காலத்தில்‌, பேர்த்து மசூதி முதலியன 
கட்டியிருப்பவைகளை இப்போது பார்த்த புராதன ஆராய்ச்சி 
யாளர்‌ ௮ம்மளு இகளில்‌ பல இரத அரச சரித்திரங்களடங்யெ 
கல்வெட்டுக்களிருக்கன்றன என்‌இன்றார்கள்‌. இம்மட்டோ! 


13 


முகம்மது சசினி, சோமனாத, வட மதுரா முதலிய கோயில்‌ 
களையும்‌, அரண்‌, மாளிகைகளையும்‌ இருந்த இடம்‌ தெரியா 
மல்‌ தட்டி கிரப்பி, அவைகளைக்கொண்டு பல மசூதி கட்டி 
யிருக்கின்றா னென்றால்‌, பூர்வ சிற்பச்‌ சின்னங்களை எங்கனம்‌ 
ஓழுங்காய்ச்‌ சொல்ல சேரும்‌ ? அதகேக பொன்‌ விக்கரசங்கள்‌, 
பொக்கிஷங்கள்‌, அருமைப்‌ பண்டபதார்த்தங்களெல்லாம்‌ 
மகம்மதியர்‌ காலத்தில்‌ இங்‌ருக்து கொள்ளைகொண்டு 
போகப்பட்டன. கமக்குள்‌ ஒற்றுமைபின்மையாலும்‌, மத 
வேறு பாட்டாலும்‌, புஅப்புது மதங்கள்‌ ஸ்தாபிக்க நேர்ந்த 
காலத்தெல்லாம்‌, எக்க மதம்‌ தாழ்ச்சி அடைகிறதோ அதன்‌ 
அறிகுறியான கோயில்கள்‌, தட்டி நிரத்தப்பட்டன வென்‌ 
முல்‌ பிறசை காம்‌ குற்றம்‌ கூற வழியே? தென்னாட்டி 
அன்ன மகாபலிபுரத்தை உங்கள்‌ வாழ்காளில்‌ என்றைக்கா 
வன பார்க்க கோந்தால்‌ அங்கங்கே சிதறுண்டு உடச்கும்‌ 
ஆரண்களையம்‌, மதில்களில்‌ அநேக பூர்வ அரசர்களின்‌ இத்‌ 
இரசத்தையும்‌ ஒரே கல்லில்‌ அழகுபெறச்‌ செதுக்கப்பட்ட 
தேரையும்‌, பெரும்‌ மண்டபங்களையும்‌, அதனுள்‌ நிர்மா 
ணிக்கப்பட்ட பல விக்‌ரகங்களையும்‌ கண்டு ஒரே ஆச்சரிய 
மடைவிர்கள்‌. அங்குள்ள சிலைகள்‌ பூர்வ பல்லவ அரசர்‌ 
சனால்‌, தம்‌ சிற்கேளின்‌ முழுத்திறமையையும்‌ காட்டச்‌ 
செய்து, சிற்ப முறையில்‌ இன்னும ஓர்‌ அங்கமாக விளங்கு 
இன்றது. பூர்வ நிலையில்‌ ஈம்‌ இத்தியச்‌ சிற்பிகள்‌ செய்த 
ஒவ்வொரு அபூர்வப்‌ பெருக்‌ தொழிலையும்‌ கரம்‌ கண்டு களிக்‌ 
கப்‌ பாக்கியம்‌ பெற்றிருகதோமில்லை. கொள்ளைக்காரர்களால்‌ 
மிரயோசனமற்றதாகக்‌ கருதப்பட்டு ஒதுக்கப்பட்ட சல 
வேலைத்‌ இறன்களைக்கண்டே நாம்‌ கமது பூர்வ சிற்பிகளின்‌ 
தன்மையை அனுமானிக்க நேர்ச்தளது. அனால்‌ அவர்கள்‌ 
செய்துள்ள முழுத்‌ இறனையும்‌ காணும்போது நாம்‌ எவ்‌ 
வளவ மழ்வோம்‌! 


நமது இந்திய சேசமோ பல அன்னிய தேத்தார்களால்‌ 
பல தடவை படையெடுக்கப்பட்ட தென்று நாம்‌ சரித்திர 
பூர்வமாக அறிற்க ஒரு உண்மை. அங்ஙனம்‌ படையெடுத்து 
வந்தவர்களில்‌, கிரேக்கர்‌ காலத்தில்‌ நமத சிற்ப சாஸ்திரங்‌ 
களில்‌ பல மாறுதல்கள்‌ நேர்ந்தன, பின்னர்‌, போர்த்துக்‌ 
கேசியர்‌, டச்சுக்காரர்‌, பிரான்ஸியர்‌, பாரசீகர்கள்‌ முதலிய 
அன்னியர்களின்‌ சிற்பத்‌ இரள்களும்‌, இந்தியச்‌ சிற்பத்துள்‌ 
கலந்தன, பாதி வட்ட (Semi arch) வளைவுகளும்‌, உச்சி 
வட்ட வளைவுகளும்‌ (801116 arch) பரக வட்ட வளைவுகளும்‌ 
(Segmental arch) தாண்களின்‌ அடியில்‌ வட்ட வளைவு 
கணும்‌, எண்‌ கோரை அஅகோண வளைவுகளும்‌, தூண்களின்‌ 
மேல்‌ தாடிப்‌ பலகை அதாவது தாங்கு கல்களில்‌ உள்ள 
வளைவுகளும்‌ ஈம்‌ பூர்வ சிற்ப சாஸ்‌ திர நிர்மாணங்களி விருந்த 
தில்லை. இவைகள்‌, காலாவதியில்‌ பல தேய சிற்ப நிர்மா 
ணத்திலிருக்து நிகழ்ந்தன. மகம்மதியர்‌ காலத்தில்‌ ஏற்‌ 
பட்ட சிற்ப மாறுதல்களும்‌ பலவுள. அவர்கள்‌ காலத்‌ 
தில்‌ கட்டப்பட்டுள்ள டாஜ்ம ஹால்‌, ஜம்மா மஜீத்‌, 
மோத்திமஹால்‌ முதலிய பெரும்‌ நிர்மாணங்களூம்‌ இர்‌ 
தியச்‌ சிற்பிகளின்‌ பெருமையை விளக்கும்‌. மகம்மதியர்‌ 
காலத்துள்ள பெரும்‌ வேலைத்‌ திறன்களும்‌ இந்தியச்‌ இற்பி 
களாலேயே மகம்மதியரின்‌ மேற்பார்வையின்‌ மேல்‌ அவர்‌ 
தம்‌ மனப்‌ போக்கை ஓட்டிச்‌ செய்யப்பட்டன. பெளத்தர்கள்‌ 
பூர்வ இந்துமதக்‌ கோயில்களுக்கும்‌, தமத கோயில்களுக்கும்‌ 
வித்தியாசம்‌ தெரியவேண்டு மென்று சல மாறுதல்கள்‌ 
இந்தியச்‌ சிற்ப முறையில்‌ செய்தார்கள்‌. அவர்கள்‌ கோயில்‌ 
களுக்கும்‌, பூர்வ இந்துமதக்‌ கோயில்களுக்கும்‌ பல வித்தியா 
சம்‌ உண்டு. இந்து மதக்‌ கோயில்களில்‌, கோபுரங்களின்‌ 
அடிப்படை சஅரமா யிருப்ப தில்லை, புத்த கோபுரங்களோ 
வெனின்‌ அடிப்படை சரிசதுசமே, வரவர ஓடுங்கப்போகும்‌ 


1 


5] 


தன்மை இரண்டு கோபுரங்களிலும்‌ உண்டென்றாலும்‌ இக்கு 
மதக்‌ சோபுரங்கள்‌ உச்சியில்‌ சதுசமாய்ச்‌ சேருவதில்லை, புத்த 
மத சோபுரங்கள்‌ சதுரமாயே அமையும்‌. கும்பல்கள்‌ நிரமா 
ணிப்பதிலும்‌ பெளத்தருக்கும்‌, இக்அக்களுச்கும்‌ பல வேறு 
பாடுண்டு, அதனைச்‌ செவ்வனே சண்கூடாய்க்‌ கண்டாலன்‌ நிச்‌ 
சொல்லச்‌ சாத்தியப்படாத. புத்தமத கோபுரங்களின்‌ 
உச்சியில்‌ ஒரே கலசக்கான்‌ ஸ்‌.தாபிக்கப்படும்‌, இந்துமதக்‌ 
கோபுசம்களிலோ, 1, 3, 5, 7, 9 வரை ஸ்தாபிப்பார்கள்‌. 
பத்த விக்ரகங்கள்‌ ஒரே தன்மையா யிருக்கும்‌. (அதாவது 
நிஷ்டை கூடியிருக்கும்‌ தன்மையும்‌, கைகளை இரண்டு பக்கப்‌ 
களில்‌ ஒருங்கே சேர்த்து நிற்கும்‌ தன்மையும்‌, நிர்வாண 
நிலையும்‌.) அசோகமரத்தடியில்‌ முக்குடை கவித்த விக்ரெகங்‌ 
களுக்கு எல்லாம்‌ தலை முண்டகம்‌ செய்‌ இருக்கும்‌. ஓன்று 
போலுள்ள பல விக்ரெசங்கள்‌ ஓரே இடத்தில்‌ தோன்றும்‌. 
இந்துமதக்‌ கோயில்களிலோ பல ரூபமும்‌, சிகையுடைய 
அண்‌, பெண்‌ பேதமுடையவும்‌, பல கிரியை உடையவுமான 
விக்கரகங்களே மலிக்து காணலாம்‌. சமணருக்கும்‌ பெளத்த 
ருக்கும்‌ சல பேதங்கள்‌ தான்‌ காணப்படுன்‌ றன. அவர்களின்‌ 
நிர்மாணங்களும்‌ சில சில பேதமுடையன. காலத்துக்கேற்ப 
கோலங்கொண்டோர்‌ சிற்பிகளே. அவர்கள்‌ பலதிறத்து 
கேலைத்திறலும்‌ தம்மிடம்‌ உண்டென்பதைப்‌ பல்வேறுபட்ட 
கோயில்‌ நிர்மாணக்களால்‌, காட்டியிருக்கிறார்கள்‌, அரசர்‌ 
களுக்கு அரியாசனம்‌ ௮மைத்அ அரசனின்‌ வீரபிரதாபத்தைப்‌ 
பெருமைப்படுத இன வர்களும்‌ அவர்களே. மகம்மதியருக்கு 
மயிலாசனம்‌ வகுத்து மழெற அமைத்தவரும்‌ அவர்களே. 
அற்பப்‌ பொருள்களை இத்தியச்‌ சற்பிகள்‌ செய்யும்‌ காலத்தும்‌ 
அதனுள்‌ தம்‌ சிற்பத்திறனைக்‌ காட்டிப்‌ பிறர்‌ பார்த்து அசை 
கொள்ள ஏதாவதொரு விசித்திரம்‌ செய்வார்கள்‌, அவர்‌ 
களுக்குக்‌ கல்‌ எல்லாம்‌ களிமண்‌ சமானமே. மேல்நாட்டுள்‌ 


௮இக மேன்மை பெற்ற சிற்பிகளால்‌ நிர்மாணிச்கப்பட்டுள்ள 


கோயில்‌, அத்தனே கோயில்‌, ரோமாபுரியி 


செயிண்டு பால்‌ 
அள்ள கோயில்‌ முதலியனவெல்லாம்‌ தற்போது எஞ்சிய 
இக்தியக்‌ கோயில்களுக்கு எத்தனை தாழ்ந்தபடியில்‌ சிறிய 
அளவினவாக நிற்கன்‌ றனவென்பதை மேல்நரட்டார்‌ பலரும்‌ 
ஓப்புவர்‌. அவற்றுள்‌ அமைக்கப்பட்டிருக்கற வேலைத்திறன்‌ 
களும்‌ சீலா சர்மாணங்களும்‌ இக்‌ இய சிலா ரிர்மாணங்களுக்குக்‌ 
கொஞ்சமேனும்‌ சரிசமானமாகக்‌ கொள்ளப்படுவனவல்ல, 
மேல்காட்டார்‌ இயற்கையில்‌ கண்கூடாய்க்‌ கண்ட பொருள்‌ 
களையே கணித்தார்கள்‌. மேல்காட்டார்‌ மனப்போக்கன்‌ 
உணர்ச்சி இயற்கையி னளவாயிருந்தது, இந்தியரின்‌ மனப்‌ 
போக்கு கற்பிதமாயிருந்தது. எவ்வகையிலும்‌ இந்தியச்‌ 
சிற்பத்தின்‌ ஏற்றத்தை இவ்வுலகில்‌ நிலைநாட்ட இன்று நம்‌ 
நாட்டில்‌ உள்ள கோயில்களே போதும்‌, 


Manana-malai—மwமனலா மாலை என்ற தலைப்பில்‌ 82-பாட்டுல 
சண்‌ வரை பாடப்பெற்‌ நிருக்னெதன. அவற்றில்‌ பத்தப்‌ 
பாட்டே இக்கினைவு மலரில்‌ வெளியிடப்‌ பெறுதத. எhe 
Magic Shepherd என்த பாட்டு முன்னொரு முறை 
Dasavathara Gopal என்ற தலைப்போடு பிரசுரிக்கப்பட்‌ 
டுள்ள. 

தமிழ்ப்‌ பாக்கள்‌ 

ஸ்ரீவிஜய ரதுநாததுரைரால்‌ அவர்கள்‌ மேய்க்கீர்த்தி--காலஞ்சென்ற 
பூஅக்கோட்டை அரசரான ஸ்ரீமார்த்தாண்ட பைரவத்‌ தோண்‌ 
டைமான்‌ பகதார்‌, அயல்‌ நாடுகளில்‌ வாசம்‌ செய்தபொழுது, 
புஅக்கோட்டையில்‌ அரசப்‌ பிரதிகிதியா (Regent Saheb) 
யீருக்‌௮ ராஜ்யம்‌ கடத்தியவர்கள்‌ ஸ்ரீவிஜயரதநாததுரைராஜ்‌ 
அவர்கள்‌. அவர்கள்‌ அழைப்பின்மேல்‌ 1923-ம்‌ வருஷத்தில்‌, 
புஅச்சோட்டைக்குத்‌ தசரா உற்சவத்திற்குச்‌ சென்றிருந்த 
பொழுது ராஜ சமூகத்தில்‌ பாடப்பட்டது. பண்டைத்‌ 


தொண்டை மன்னர்‌ பெருமை, புஅச்சோட்டை அரசர்கள்‌, 


5. 
3 


இிருசெல்வேலித்‌ தொண்டைமான்களின்‌ பூர்வோத்தரம்‌ முத 


வியன விளச்சமாசக்‌ கூறப்பட்டுள்ளது. இதை அடிப்படை 


யாகக்கொண்டு, “£ தோண்டைமான்‌ குல சரித்திரம்‌ ” என்‌ 


றொரு அல்‌ வெளியீட ஆசியர்‌ எண்ணியிருக்தார்கள்‌. 


எக்காளம்‌, ராஐ ராம்‌ மோகன்‌ர்‌ வர்ழ்த்து, மதல்‌ மனைவி இறந்த 
போது பாடிய இரங்கற்‌ பாக்கள்‌ _— முதலியன பல வருடல்‌ 
களுக்குமுன்‌ பாடப்பட்டனவேனும்‌ இப்பொழுதுதான்‌ முதன்‌ 


மூஜை வெளியிடப்படுகன்‌ றன. 


78 


2ருவோற்றியூர்‌ தியாகேசர்‌ காதல்‌, நேல்லை நாயகர்‌ குறம்‌, ' 
அநள்‌ கடன்‌ விண்ணப்பம்‌, ஆட்கோண்ட: பதிக்ம-என்ற 
தலைப்புக்களின்‌ ழ்‌ பல பாக்கள்‌ பாடப்பட்டுள்ளன. அவற்றுள்‌ 


சில பாக்களே இன்‌ நினைவு மலரில்‌ சேர்க்கப்பட்டி௬க்ன்‌ தன. 


... தனிநிலைகீ கவிகள்‌-(8010௦18)--கடவள்‌, மனிதன்‌, உலகம்‌ இவை 
களைப்பற்றி ஆசிரியர்‌ தம்முடைய கருத்தக்களை எடுத்துக்கூற 
எழுதப்பட்டவை. சுமார்‌ 25 கவிகள்‌ வரை எழுத அடி கோலி 


7-பாட்டுக்களே முற்றுப்பெற்றிருக்கன்‌றன. 


பகவத்கீதை அகவல்‌ -— பகவத்$தை முழுவதையும்‌ அகவலால்‌ 
பாட எண்ணி, நான்கு அத்தியாயங்கள்‌ (ஞான யோகம்‌ வரை) 
பாடப்பட்டிருக்கன்‌ றன. அவற்றில்‌ 8-வஅ அத்தியாயமான கர்ம 
யோகப்‌ பகுதி இந்கினைவு மலரில்‌ வெளியிடப்படுற அ. 
மற்றப்‌ பகுதிகளும்‌ விரைவில்‌ வெளியிடப்படும்‌, 


- பிரமழக்தம்‌-- இது நானு பாட்டுக்களடங்யெ ஒரு இறு ' நூல்‌, 
ஆசிரியரால்‌ தம்‌ 50-ம்‌ வயதித்குமேல்‌ எழுதப்பட்டது, அவர்‌ 
ஏள்‌ எழுதிய கடைசி நூல்‌. இதில்‌, தம்‌ ஆராய்ச்சி அனுபவத்‌ 
தால்‌ அறிந்த சமய உண்மைகளை வெளியிட்டிருக்கிறார்கள்‌. 
விரிவஞ்சி, அந்நூலின்‌ முதல்‌ பன்னிரண்டு, பாட்டுக்களே வெளி 
யிடப்படுகின்றன. கூடிய சக்கரம்‌ இதை ஒரு தனி நாலாக 
வெளியிட முயல்வேன்‌, 


தமிழ்‌ வசனம்‌ 


தியானச்‌ சிந்தனைகள்‌ -- ஆசிரியர்‌ 1922-ம்‌ வருஷம்‌ 88 சிந்தனை 
கள்‌ எழுதி உதவிஞர்சள்‌. அவற்றை கான்‌ அப்போது தனிப்‌ 


$9 


80 


ர பெரிதும்‌ போத்றினா 
நினைவுமலரில்‌ இடம்‌ 


